இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


க.பொ.த (உயர்‌ தர)ப்‌ பரீட்சை - 2019 


33 - கணக்கீடு 
புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌ 

புதிய பாடத்திட்டம்‌ 

பத்திரம்‌ 1 : 4x50= 200 
பத்திரம்‌ 11 : = 200 


மொத்தம்‌ 400 


இறுதிப்‌ புள்ளி = 400-4 





33 - கணக்கீடு (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) | க.பொ.த (உயர்‌ தர)ப்‌ பரீட்சை - 2019 | இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


AL/2019/33/T-I(NEW) டயா 
Bag © BOX ESD / முழுப்‌ பதிப்புரிமையுடையது All Rights ப்ப 


08௧௫6 E ஏ ௮990 060060 ) Ema 0630060866 & 606) Boa மகக 
ணைக்களம்‌ இலங்கைப்‌ EA நிணைந்களம்‌ இலங்கைப்‌ பரீட்சைத்‌ நிணைக்களம்‌ 
ons, Sri Lanka Department ¢ இலங்கைப்‌ Es க்களும்‌. Sri Lanka Department of Examinations, Sri Lanka 
ase டூ. 608) சட 06 o 0632609868 டி gom Ama 000)5608க௫8 

1 ணை யகம்‌ ட ர்க்‌ இரத்‌ SH LANKA BATIL இலங்கைப்‌ ufi வத கிவணைக்களம்‌ 
ஜெயல emg ஐஐ om (cad eve) Smo, 2019 eoaodsedesp 


கல்விப்‌ பொதுத்‌ தராதரப்‌ பத்திர (உயர்‌ தர)ப்‌ பரீட்சை, 2019 ஓகஸ்ற்‌ 
General Certificate of Education (Ady. Level) Examination, August 2019 


22.08.2019 / 0830 - 1030 
௬60௯ 
கணக்கி 33 T1) ers end 
nA ட 33 1 இரண்டு மணித்தியாலம்‌ 


Accounting 
Two hours 


அறிவுறுத்தல்கள்‌ : 


4 எல்லா வினாக்களுக்கும்‌ விடை எழுதுக. 


1 தொடக்கம்‌ 30 வரையுள்ள வினாக்களுக்குச்‌ சரியான பரீட்சகரின்‌ உபயோகத்திற்கு மட்டும்‌ 





விடையைத்‌ தெரிந்தெடுத்து, அதன்‌ இலக்கத்தை ஒப்பம்‌ | குறியீட்டெண்‌ | ணைத்தாள்‌ | இற்காளது 








வினாவின்‌ எதிரேயுள்ள புள்ளிக்கோட்டின்‌ மீது எழுதுக. liga ட ததத 
© 31 தொடக்கம்‌ 50 வரையுள்ள வினாக்களுக்குரிய “தர்‌ பத்து வ இல. | புள்ளிகள்‌ 
சுருக்கமான விடையைப்‌ புள்ளிக்கோட்டின்‌ மீது ||| 2 ஆம்‌ பரீட்சகர்‌ 
எழுதுக. 01 - 30 


1 ்‌ ம வரது G பி சக்‌ 
4 ஒவ்வொரு வினாவுக்கும்‌ சமனான புள்ளிகள்‌ மலக்‌ 1928 31 - 50 


உரித்தாகும்‌. எண்கணிதப்‌ பரீட்சகர்‌ 
K உங்கள்‌ சுட்டெண்ணை மேலே கொடுக்கப்பட்டூள்ள EF மொத்தம்‌ 


உரிய கூட்டினுள்‌ தெளிவாக எழுதுக. பரம ats 





























௨ பின்வரும்‌ கூற்றுக்களில்‌ எது நிறுவனமொன்றின்‌ கணக்கீட்டின்‌ பிரதான நோக்கத்தினை மிகச்‌ சிறப்பாக 
விபரிக்கின்றது? 
(1) நிறுவனத்தின்‌ கொடுக்கல்வாங்கல்களைக்‌ கணக்குப்‌ புத்தகங்களில்‌ பதிதல்‌ 
(2) நிதிக்‌ கூற்றுக்களைத்‌ தயாரிப்பதற்காக நிறுவனத்தின்‌ கொடுக்கல்வாங்கல்களைப்‌ பதிதல்‌ 
(3) கணக்கீட்டூ நியமங்களுக்கு அமைவாக நிறுவனத்தின்‌ நிதிக்‌ கூற்றுக்களைத்‌ தயாரித்தல்‌ 
(4) முகாமையாளர்களின்‌ பாவனைக்காக நிறுவனத்தின்‌ நிதித்‌ தகவல்களைத்‌ தொடர்பாடல்‌ செய்தல்‌ 
(5) நிறுவனத்தின்‌ அக்கறையுடைய தரப்பினரின்‌ தீர்மானம்‌ எடுத்தலுக்காக தகவல்களைத்‌ தொடர்பாடல்‌ 
செய்தல்‌ 


. கணக்கீட்டுச்‌ செயன்முறையில்‌ காணப்படும்‌ பின்வரும்‌ படிமுறைகள்‌ இடம்பெறும்‌ சரியான ஒழுங்குவரிசை எது? 

A - பேரேட்டூக்‌ கணக்குகளைச்‌ சமப்படுத்துதல்‌ 
B - கொடுக்கல்வாங்கல்களுக்கான மூல ஆவணங்களைத்‌ தயாரித்தல்‌ 
C - கொடுக்கல்வாங்கல்களை மூலப்‌ பதிவேடுகளில்‌ பதிதல்‌ 
19 - பரீட்சை மீதியைத்‌ தயாரித்தல்‌ 
E - நாட்குறிப்புப்‌ பதிவுகளைப்‌ பேரேட்டுக்கு மாற்றுதல்‌ 

(1) B,C,A,E,D (2) B,C,E,A,D (3) B,C,E,D,A 

(4) C,B,E,A,D (5) C,B,D,E,A 


3,4, 5 ஆகிய வினாக்களுக்கு விடையளிப்பதற்குக்‌ கீழே தரப்பட்டுள்ள தகவல்களைப்‌ பயன்படுத்துக. 
சாந்தன்‌ என்பவர்‌ 01.01.2019 இல்‌ ரூ. 750 000 காசினை முதலிட்டூ வியாபாரம்‌ ஒன்றை ஆரம்பித்ததுடன்‌ 2019 
ஜனவரி மாதத்தில்‌ பின்வரும்‌ கொடுக்கல்வாங்கல்கள்‌ அங்கு இடம்பெற்றுள்ளன. 
திகதி விபரம்‌ 
10.01.2019 ஜெயம்‌ வியாபாரிகளிடமிருந்து கடனுக்கு ரூ. 500 000 பெறுமதியான பொருட்கள்‌ 
கொள்வனவு செய்யப்பட்டன. 
12.01.2019 ஜெயம்‌ வியாபாரிகளிடமிருந்து கொள்வனவு செய்யப்பட்ட ரூ. 50 000 பெறுமதியான 
பொருட்கள்‌ திருப்பி அனுப்பப்பட்டன. 
15.01.2019 ரூ. 400 000 கிரயமான பொருட்கள்‌ சீமான்‌ என்பவருக்கு ரூ. 600 000 இற்கு காசுக்கு 
விற்கப்பட்டது. 
24.01.2019 ஜெயம்‌ வியாபாரிகளுக்குச்‌ செலுத்த வேண்டிய முழுத்தொகையும்‌ ரூ. 5 000 கழிவு 
பெற்றதன்‌ பின்னர்‌ கொடுத்துத்‌ தீர்க்கப்பட்டது. 





lus. 2 ஐப்‌ பார்க்க 


33 - கணக்கீடு (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) | க.பொ.த (உயர்‌ தர)ப்‌ பரீட்சை - 2019 | இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. (ற) 


Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


AL/2019/33/T-I(NEW) -2- 


3. ஜெயம்‌ வியாபாரிகளுடன்‌ மேற்கொண்ட கொடுக்கல்வாங்கல்களை அவை நிகழ்ந்த ஒழுங்குவரிசையின்‌ 
அடிப்படையில்‌ சாந்தன்‌ வியாபாரத்தின்‌ புத்தகங்களில்‌ பதிவதற்குப்‌ பயன்படுத்தப்பட்ட மூல ஆவணங்கள்‌: 
(1) பட்டியல்‌, வரவுத்தாள்‌, கொடுப்பனவு உறுதிச்சீட்டு 
(2) பட்டியல்‌, செலவுத்தாள்‌, கொடுப்பனவு உறுதிச்சீட்டு 
(3) பட்டியல்‌, நாட்குறிப்புக்கான உறுதிச்சீட்டு, கொடுப்பனவு உறுதிச்சீட்டூ 
(4) பட்டியல்‌, வரவுத்தாள்‌, பற்றுச்சீட்டு(Receip!), கொடுப்பனவு உறுதிச்சீட்டு 
(5) பட்டியல்‌, செலவுத்தாள்‌, பற்றுச்சீட்டு, நாட்குறிப்புக்கான உறுதிச்சீட்டு ப a 


. 12.01.2019 இலிருந்து 24.01.2019 வரை சாந்தன்‌ வியாபாரத்தில்‌ இடம்பெற்ற கொடுக்கல்வாங்கல்களைப்‌ 
பதிவதற்குப்‌ பயன்படுத்தப்பட்ட மூலப்பதிவேடுகளின்‌ ஒழுங்குவரிசை: 
கொள்வனவுத்‌ திரும்பல்‌ நாளேடு, விற்பனை நாளேடு, காசுக்‌ கொடுப்பனவுகள்‌ நாளேடு 
கொள்வனவுத்‌ திரும்பல்‌ நாளேடு, காசுப்‌ பெறுவனவுகள்‌ நாளேடு, காசுக்‌ கொடுப்பனவுகள்‌ நாளேடு 
பொது நாளேடு, காசுப்‌ பெறுவனவுகள்‌ நாளேடு, காசுக்‌ கொடுப்பனவுகள்‌ நாளேடு 
கொள்வனவு நாளேடு, விற்பனை நாளேடு, காசுக்‌ கொடுப்பனவுகள்‌ நாளேடு 
கொள்வனவு நாளேடு, காசுப்‌ பெறுவனவுகள்‌ நாளேடு, காசுக்‌ கொடுப்பனவுகள்‌ நாளேடு = (ses 


. சாந்தன்‌ வியாபாரத்தின்‌ 2019 ஜனவரி மாதத்திற்கான இலாபமும்‌ 31.01.2019 இல்‌ உள்ளவாறான காசு மீதியும்‌ 
யாவை? 
மாதத்துக்கான இலாபம்‌ (ரூ.2000) காசு மீதி (ரூ.000) 

(1) 200 
(2) 200 
(3) 205 
(4) 205 
(5) 205 et. 
6, 7 ஆகிய வினாக்களுக்கு விடையளிப்பதற்காக கீழே தரப்பட்டுள்ள தகவல்களைப்‌ பயன்படுத்துக. 
பின்வருவன சமீமா வியாபாரத்தின்‌ 2019 மார்ச்‌ மாதத்திற்கான சம்பளப்‌ பட்டியலில்‌ இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட 
தகவல்களாகும்‌. இவ்வியாபாரமானது 01.03.2019 இல்‌ ஆரம்பிக்கப்பட்டது. 

விபரம்‌ 

மொத்தச்‌ சம்பளம்‌ 

கழி : ஊழியர்‌ சேமலாப நிதியத்துக்கான (EPF) ஊழியர்‌ பங்களிப்பு - 10% 

தேறிய சம்பளம்‌ 

EPF இற்கான தொழில்கொள்வோர்‌ பங்களிப்பு - 15% 

ஊழியர்‌ நம்பிக்கை நிதியத்துக்கான (ETF) தொழில்கொள்வோர்‌ பங்களிப்பு - 3% 

குறித்த மாதத்துக்கான EPF, ETF என்பன அடுத்துவரும்‌ மாதத்தின்‌ 10 ஆம்‌ நாளில்‌ அனுப்பப்படூவதுடன்‌ 

தேறிய சம்பளமானது அதே மாதத்திலேயே கொடுக்கப்படுகின்றது. 


. 31.03.2019 இல்‌ உள்ளவாறான சமீமா வியாபாரத்தின்‌ மேற்படி கொடுக்கல்வாங்கல்களின்‌ தாக்கத்தினைப்‌ 
பிரதிபலிக்கும்‌ கணக்கீட்டுச்‌ சமன்பாடு பின்வருவனவற்றுள்‌ எது? 
சொத்துக்கள்‌ (ரூ.000) = பொறுப்புக்கள்‌ (ரூ.000) + உரிமையாண்மை (ரூ.000) 
(1) + 50 500 
(2) + 140 
(3) = 
(4) + 90 
(5) +140 2 6400 aes 


. 31.03.2019 இல்‌ முடிவடைந்த மாதத்துக்கான EPF செலவுகள்‌, 31.03.2019 இல்‌ உள்ளவாறான 
EPF பொறுப்பு ஆகியவற்றைப்‌ பதிவதற்கான சரியான இரட்டைப்‌ பதிவு யாது? 
வரவு (ரூ.2000) செலவு (ரூ.'000) 
(1) EPF செலவுகள்‌ 50 
EPF சென்மதி 50 
EPF செலவுகள்‌ 75 
EPF சென்மதி 
EPF செலவுகள்‌ 
EPF சென்மதி 
EPF செலவுகள்‌ 
சம்பளச்‌ செலவுகள்‌ 
EPF சென்மதி 
EPF செலவுகள்‌ 
சம்பளச்‌ செலவுகள்‌ 
EPF சென்மதி ப ப 1 டய ய ப ப ப ப ப ஆ ப ஆ. ஆ. (லல 
[பக்‌. 3 ஐப்‌ பார்க்க 








33 - கணக்கீடு (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) | க.பொ.த (உயர்‌ தர)ப்‌ பரீட்சை - 2019 | இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


AL/2019/33/T-I(NEW) -3- SERT சுட்டெண்‌ : 





8. நிறுவனமொன்றில்‌ கணக்கீட்டு எண்ணக்கருக்களைப்‌ பிரயோகிப்பது தொடர்பில்‌ பின்வரும்‌ ௯ற்றுகளுள்‌ எது 

சரியானது? 

(1) சாதாரண பங்குதாரருக்கு வழங்கிய பங்கிலாபங்களை, நிறுத்தி வைத்த வருவாய்களில்‌ இருந்து ஒரு 
கழிப்பனவாகக்‌ காட்டுவதற்கான அடிப்படையை அலகுசார்‌ எண்ணக்கரு வழங்குகின்றது. 

(2) வருமதி வருமானங்களை நிதி நிலைமைக்‌ கூற்றில்‌ நடைமுறைச்‌ சொத்தொன்றாக வகைப்படுத்துவதற்கான 
அடிப்படையை முக்கியத்துவ எண்ணக்கரு வழங்குகின்றது. 

(3) கடன்கொடுத்தோரிடமிருந்து பெற்ற கழிவை வருமானமொன்றாக இனங்காண்பதற்கான அடிப்படையை 
இணைத்தல்‌ எண்ணக்கரு வழங்குகின்றது. 

(4) கடன்பட்டோருக்குக்‌ கொடுத்த கழிவை செலவொன்றாக இனங்காண்பதற்கான அடிப்படையை தேறல்‌ 
எண்ணக்கரு வழங்குகின்றது. 

(5) நிகழத்தக்க பொறுப்புக்களை நிதி நிலைமைக்‌ கூற்றில்‌ பொறுப்பொன்றாக இனங்காண்பதற்கான 
அடிப்படையை முன்னெச்சரிக்கை எண்ணக்கரு வழங்குகின்றது. பேய்‌ ) 


9. பின்வரும்‌ கணக்கீட்டு எண்ணக்கருக்களில்‌ எது கிரயம்‌, தேறிய தேறக்கூடிய பெறுமதி ஆகியவற்றில்‌ குறைந்த 
பெறுமதியில்‌, நிதிக்கூற்றுகளில்‌ இருப்புகளை இனங்‌ காண்பதற்கான அடிப்படையை வழங்குகின்றது. 
(1) முக்கியத்துவம்‌, இணைத்தல்‌ எண்ணக்கருக்கள்‌ 
(2) இணைத்தல்‌, காலந்தவறாமை எண்ணக்கருக்கள்‌ 
(3) முன்னெச்சரிக்கை, தேறல்‌ எண்ணக்கருக்கள்‌ 
(4) முன்னெச்சரிக்கை, வரலாற்றுக்‌ கிரயம்‌ எண்ணக்கருக்கள்‌ 
(5) முன்னெச்சரிக்கை, இணைத்தல்‌ எண்ணக்கருக்கள்‌ (சம்ம ) 


10. நிறுவனமொன்றின்‌ களஞ்சியத்தில்‌ 31.03.2019 இல்‌ ஏற்பட்ட தீயினால்‌ அதன்‌ இருப்புக்கள்‌ முழுவதும்‌ 
அழிவடைந்தன. 31.03.2019 இல்‌ முடிவடைந்த வருடத்துக்காக பின்வரும்‌ தகவல்கள்‌ தரப்பட்டுள்ளன. 


ரூ. 000 
01.04.2018 இல்‌ உள்ளவாறு இருப்பு - கிரயத்தில்‌ 750 
கொள்வனவுகள்‌ 1 750 
கொள்வனவுத்‌ திரும்பல்கள்‌ 250 
விற்பனைகள்‌ 2400 
விற்பனைச்‌ செலவுகள்‌ 300 


இந்நிறுவனம்‌ கிரயத்தில்‌ 20% இலாபம்‌ வைத்து பொருட்களை விற்பனை செய்கிறது. 

காப்புறுதிக்‌ கம்பனியானது 31.03.2019 இல்‌ உள்ளவாறான இருப்புக்களின்‌ கிரயத்தின்‌ 80% இனை செலுத்துவதற்கு 
உடன்பட்டூள்ளது. 

31.03.2019 இல்‌ அழிவடைந்த இருப்புக்களின்‌ கிரயமும்‌ 31.03.2019 இல்‌ முடிவடைந்த வருடத்திற்காக 
இனங்காணப்பட்ட இருப்பு நட்டமும்‌ யாவை? 


அழிவடைந்த இருப்புக்களின்‌ இருப்பு நட்டம்‌ 
கிரயம்‌ (ரூ.7000) (ரூ.000) 
(1) 250 50 
(2) 250 200 
(3) 330 66 
(4) 500 100 
(5) 500 400 Goad 


ஓஒ 11, 12 ஆகிய வினாக்களுக்கு விடையளிப்பதற்காக கீழே தரப்பட்டுள்ள தகவலைப்‌ பயன்படுத்துக. 
பின்வரும்‌ தகவல்கள்‌ சத்துரிக்கா வியாபாரிகளின்‌ 31.03.2019 இல்‌ முடிவடைந்த வருடத்துக்கான வரைபு நிதிக்‌ 
கூற்றுகளில்‌ இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவை ஆகும்‌. 
ரூ. 


000 
மொத்த இலாபம்‌ 850 
நிர்வாகச்‌ செலவுகள்‌ 275 
விநியோகச்‌ செலவுகள்‌ 200 


நிதி மற்றும்‌ ஏனைய செலவுகள்‌ 100 
எனினும்‌ வரைபு நிதிக்கூற்றுகளைத்‌ தயாரித்ததன்‌ பின்னர்‌ மேற்கொள்ளப்பட்ட பரிசீலனையின்‌ போது பின்வருவன 
வெளிப்படூத்தப்பட்டூள்ளன. 

ஓ 31.03.2019 இல்‌ உள்ளவாறு சென்மதிகளான காரியாலய உத்தியோகத்தர்‌ சம்பளங்கள்‌ ரூ. 30 000, 

விற்பனைத்‌ தரகு ரூ. 20000 ஆகியவை கணக்கு வைக்கப்படவில்லை. 

ஓ முற்பணமாகச்‌ செலுத்திய கட்டட வாடகை ரூ. 40 000 ஆனது நிர்வாகச்‌ செலவொன்றாக 

உள்ளடக்கப்பட்டூள்ளது. 

ஓ மோட்டார்‌ வாகனப்‌ பெறுமானத்தேய்வு ரூ. 50000 ஆனது விநியோகச்‌ செலவுகளில்‌ உள்ளடக்கப்பட்டூள்ளது. 

எனினும்‌ இவ்வாகனங்கள்‌ காரியாலய உத்தியோகத்தர்களுக்கான போக்குவரத்தினை வழங்குவதற்காகப்‌ 
பயன்படுத்தப்படூகின்றன. 








(பக்‌. 4 ஐப்‌ பார்க்க 
33 - கணக்கீடு (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) | க.பொ.த (உயர்‌ தர)ப்‌ பரீட்சை - 2019 | இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 





Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


AL/2019/33/T-I(NEW) -4- 































11. தேவையான சீராக்கங்களைச்‌ செய்த பின்னர்‌, 31.03.2019 இல்‌ முடிவடைந்த வருடத்துக்கான சரியான நிர்வாக, 
விநியோகச்‌ செலவுகள்‌: 
நிர்வாகச்‌ செலவுகள்‌ (ரூ.*000) விநியோகச்‌ செலவுகள்‌ (ரூ.'000) 


(1) 265 170 

(2) 265 220 

(3) 285 170 

(4) 315 170 

(5) 315 220 Cass atts ) 

12. தேவையான சீராக்கங்களைச்‌ செய்த பின்னர்‌, 31.03.2019 இல்‌ முடிவடைந்த வருடத்துக்கான இலாபம்‌: 
(1) ரூ.215000 (2) ரூ.225000 (3) ரூ. 265 000 
(4) ரூ. 275 000 (5) ரூ. 285 000 க்‌ ) 


13. உற்பத்தி நிறுவனமொன்றின்‌ 31.03.2019 இல்‌ முடிவடைந்த வருடத்திற்கான மூலக்‌ கிரயம்‌, மொத்த உற்பத்திக்‌ 
கிரயம்‌ என்பன முறையே ரூ. 900 000, ரூ. 1 600 000 ஆகும்‌. உற்பத்திக்‌ கிரயத்தில்‌ அளவிடப்பட்டூள்ள 
நடைமுறை வேலைகளின்‌ இருப்புக்கள்‌ 31.03.2018, 31.03.2019 இல்‌ முறையே ரூ. 200 000, ரூ. 330 000 ஆக 
இருந்தன. 

31.03.2019 இல்‌ முடிவடைந்த வருடத்துக்கான உற்பத்தி மேந்தலைக்‌ கிரயம்‌ யாது? 
(1) ரூ. 570000 (2) ரூ. 700000 (3) ரூ. 830000 (4) ரூ. 900 000 (5) ரூ. 1030000 (...... ) 






. நலன்புரிச்‌ சங்கமொன்று 31.03.2019 இல்‌ முடிவடைந்த வருடத்தில்‌ 150 அங்கத்தவர்களைக்‌ கொண்டிருந்தது. 
அங்கத்தவர்‌ ஒருவருக்கான வருடாந்த சந்தா ரூ. 2 000 ஆகும்‌. பின்வருவன 31.03.2019 இல்‌ முடிவடைந்த 
வருடத்திற்காகச்‌ சங்கத்தினால்‌ பெறப்பட்ட காசு விபரங்கள்‌ ஆகும்‌. 
ஓ நடைமுறை ஆண்டுக்கான சந்தா ரூ. 200000 
இ நன்கொடை ரூ. 250000 
ஓ 31.03.2018 இல்‌ முதிர்ச்சியடைந்த நிலையான வைப்புக்களிலிருந்து பெற்ற பணம்‌ ரூ. 560 000 (இதில்‌ 
ரூ. 60000 ஆனது வட்டி வருமானத்தைப்‌ பிரதிநிதித்துவப்படூத்துவதுடன்‌, அது 31.03.2018 இல்‌ உள்ளவாறு 
வருமதி வட்டி வருமானமாக இனங்காணப்பட்டூள்ளது.) 
நன்கொடை பெறப்பட்ட வருடத்திலிருந்து 5 வருட காலத்துக்குச்‌ சமமான தொகைகளில்‌ வருமானங்களாக 
இனங்காண்பது நலன்புரிச்‌ சங்கத்தின்‌ கொள்கையாகும்‌. 
மேற்படி கொடுக்கல்வாங்கல்களினால்‌ 31.03.2019 இல்‌ முடிவடைந்த வருடத்துக்கான இனங்காணப்பட்ட 
வருமானமும்‌, 31.03.2019 இல்‌ உள்ளவாறான சொத்துக்களில்‌ அதிகரிப்பும்‌: 


இனங்காணப்பட்ட வருமானம்‌ சொத்துக்களில்‌ அதிகரிப்பு 
(ரூ.000) (ரூ.000) 
(1) 310 1110 
(2) 350 550 
(3) 350 610 
(4) 410 550 
(5) 410 610 (ர ச ) 




















. பின்வரும்‌ கூற்றுகளில்‌ எது பங்குடைமை ஒன்று தொடர்பில்‌ சரியானது? 
A - இலாபப்‌ பகிர்வு வீதம்‌ மாறும்போது பங்குடைமை ஒன்றின்‌ நன்மதிப்பு மதிப்பிடப்படும்‌. 
B - 1890 பங்குடைமைச்‌ சட்டத்தின்‌ பிரிவு 42 இன்படி பங்குடைமை ஒன்றின்‌ நன்மதிப்பானது மதிப்பிடப்படும்‌. 
C - 1890 பங்குடைமைச்‌ சட்டத்தின்‌ பிரிவு 24 இன்படி பங்காளர்கள்‌ சம்பளத்துக்கு உரித்துடையவர்களல்லர்‌. 
D - “பற்றுக்களை” பங்குடைமையின்‌ இலாபப்‌ பகிர்வின்‌ ஒரு வழியாக பங்காளர்கள்‌ பயன்படுத்த முடியும்‌. 
E - 1890 பங்குடைமைச்‌ சட்டத்தின்‌ பிரிவு 24 இன்படி பங்காளர்களின்‌ மூலதன மீதிகள்‌ மீது 5% வட்டியானது 

செலுத்தப்படூுதல்‌ வேண்டும்‌. 

(1) A,B, C ஆகியன மாத்திரம்‌. (2) A,C,D ஆகியன மாத்திரம்‌. 

(3) B,D, ஆகியன மாத்திரம்‌. (4) C.D, E ஆகியன மாத்திரம்‌. 

(5) A,C,D,E ஆதிய எல்லாம்‌. ல்லி ) 


[பக்‌. 5 ஜப்‌ பார்க்க 





33 - கணக்கீடு (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) | க.பொ.த (உயர்‌ தற)ப்‌ பரீட்சை - 2019 | இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


JUT 


AL/2019/33/T-I(NEW) -5- சுட்டெண்‌ : 


ஓ 16, 17 ஆகிய வினாக்களுக்கு விடையளிப்பதற்காக கீழே தரப்பட்டுள்ள தகவல்களைப்‌ பயன்படுத்துக. 


மது, நிலா, ராஜா ஆகியோர்‌ இலாப நட்டங்களை முறையே 3 : 2: 1 எனும்‌ வீதத்தில்‌ பகிர்ந்து பங்குடைமை ஒன்றை 
நடாத்தினர்‌. 01.04.2018 இல்‌ பங்காளர்களின்‌ மூலதனக்‌ கணக்கு, நடைமுறைக்‌ கணக்கு மீதிகள்‌ பின்வருமாறு 














காணப்படுகின்றன: 
மது (ரூ.1000) நிலா (ரூ.2000) ராஜா (ரூ.000) 
மூலதனக்‌ கணக்குகள்‌ 3 000 2000 1 000 
நடைமுறைக்‌ கணக்குகள்‌ 400 200 100 






பங்குடைமையானது 31.03.2019 இல்‌ முடிவடையும்‌ வருடத்துக்காக ரூ. 600 000 இலாபத்தை ஈட்டியுள்ளது. 
31.03.2019 இல்‌ ராஜா பங்குடைமையில்‌ இருந்து இளைப்பாறியுள்ளதுடன்‌ அவருக்கு இத்திகதியில்‌ செலுத்த 
வேண்டியிருந்த ரூ. 1 500 000 ஆகிய முழுத்‌ தொகையும்‌ கடன்‌ கணக்கொன்றுக்கு மாற்றப்பட்டூள்ளது. 
இத்திகதியில்‌ இருந்து மது, நிலா ஆகியோர்‌ பங்குடைமையின்‌ இலாப நட்டங்களை முறையே 2: 1 
எனும்‌ விகிதத்தில்‌ பகிர்ந்து தொடர்ந்து நடாத்தினர்‌. பங்குடைமையின்‌ நன்மதிப்பானது பங்காளர்‌ மூலதனக்‌ 
கணக்கினூடாகச்‌ சீராக்கம்‌ செய்யப்படுவதுடன்‌ பங்குடைமையில்‌ நன்மதிப்புக்‌ கணக்கானது பராமரிக்கப்படுவதில்லை. 









16. 31.03.2019 இலுள்ளவாறான பங்குடைமையின்‌ நன்மதிப்பின்‌ பெறுமதி யாது? 
(1) ரூ.300000 (2) ரூ.400000 (3) ரூ. 500000 (4) ரூ.1500000 (5) ரூ. 1800000 (..... ) 






17. நன்மதிப்புச்‌ சீராக்கத்தினால்‌ மது, நிலா ஆகியோரின்‌ 31.03.2019 இலுள்ளவாறான மூலதனக்‌ கணக்கு மீதிகளின்‌ 
மீதான தேறிய தாக்கம்‌ யாது? 










மது நிலா 
(1) தாக்கம்‌ இல்லை. தாக்கம்‌ இல்லை. 
(2) தாக்கம்‌ இல்லை. ரூ. 300 000 இனால்‌ அதிகரிக்கும்‌. 
(3) ரூ. 300000 இனால்‌ குறையும்‌. தாக்கம்‌ இல்லை. 
(4) ரூ. 300000 இனால்‌ குறையும்‌. ரூ. 300 000 இனால்‌ அதிகரிக்கும்‌. 
(5) ரூ. 300000 இனால்‌ அதிகரிக்கும்‌. ரூ. 300 000 இனால்‌ குறையும்‌. (க்க ) 





18. LKAS 8 (கணக்கீட்டுக்‌ கொள்கைகள்‌, கணக்கீட்டு மதிப்பீடுகளில்‌ மாற்றங்கள்‌ மற்றும்‌ வழுக்கள்‌) இன்படி 
பின்வரும்‌ கூற்று / கூற்றுகளுள்‌ எது / எவை சரியானது / சரியானவை? 

A - நிதிக்‌ கூற்றுக்களைத்‌ தயாரிக்கும்போதும்‌ சமர்ப்பிக்கும்போதும்‌ பயன்படுத்தப்படும்‌ குறிப்பிட்ட 
தத்துவங்கள்‌, அடிப்படைகள்‌, மரபுகள்‌, விதிகள்‌, நடைமுறைகள்‌ ஆகியன கணக்கீட்டுக்‌ கொள்கைகள்‌ 
எனப்படும்‌. 

B - புதிய தகவல்கள்‌ அல்லது புதிய அபிவிருத்திகளின்‌ காரணமாக கணக்கீட்டு மதிப்பீடுகளில்‌ மாற்றங்கள்‌ 
ஏற்படுகின்றன. 

C - முன்னைய காலப்பகுதிக்கான வழுக்கள்‌, நிதிக்‌ கூற்றுக்களின்‌ மூலங்களை அளவீடு செய்வது தொடர்பில்‌ 
எழும்போது மாத்திரமே அவை முன்னைய காலப்பகுதிக்கு ஏற்ற விதத்தில்‌ திருத்தப்படும்‌. 

(1) A மாத்திரம்‌. (2) B மாத்திரம்‌. (3) A,B ஆகியன மாத்திரம்‌. 
(4) B,C ஆகியன மாத்திரம்‌. (5) A,B,C ஆகிய எல்லாம்‌. தன்‌ ) 












19. LKAS 16 (ஆதனம்‌, பொறி மற்றும்‌ உபகரணங்கள்‌) இன்படி பின்வரும்‌ கூற்று / கூற்றுக்களுள்‌ எது / எவை 
சரியானது / சரியானவை? 
A - பெறுமானத்தேய்வு என்பது சொத்தொன்றின்‌ பெறுமானத்தேய்விடத்தக்க தொகையினை அதன்‌ பயன்தரு 
ஆயுட்காலம்‌ முழுவதற்கும்‌ முறையாக ஒதுக்கீடு செய்தலாகும்‌. 
B - பெறுமானத்தேய்விடத்தக்க தொகை என்பது சொத்தொன்றின்‌ கிரயம்‌ அல்லது கிரயத்துக்காக மாற்றீடு 
செய்யப்பட்ட வேறு தொகையிலிருந்து எஞ்சிய பெறுமதியைக்‌ கழித்து வரும்‌ தொகையாகும்‌. 
C - நிறுவனமொன்றினால்‌ சொத்தொன்றின்‌ பாவனைக்காகக்‌ கிடைக்குமென எதிர்பார்க்கப்படும்‌ காலம்‌ 
பயன்தரு ஆயுட்காலம்‌ ஆகும்‌. 
(1) & மாத்திரம்‌. (2) மாத்திரம்‌. (3) A,B ஆகியன மாத்திரம்‌. 
(4) B,C ஆகியன மாத்திரம்‌. (5) A,B,C ஆகிய எல்லாம்‌. க்க ) 













20. நேத்ரா PLC ஆனது உற்பத்தியில்‌ பயன்படுத்துவதற்காக 01.03.2019 இல்‌ ரூ. 2 000 000 ஐச்‌ செலுத்தி 
இயந்திரமொன்றை இறக்குமதி செய்தது. இது தொடர்பில்‌ பின்வரும்‌ செலவுகளும்‌ கம்பனிக்கு ஏற்பட்டன. 






இடத்தைத்‌ தயார்படுத்துதல்‌ 














இயந்திரத்துக்கான மின்விநியோக இணைப்புக்‌ கட்டணங்கள்‌ 10 
ஆரம்ப பரீட்சார்த்த ஓட்டத்துக்கான கிரயம்‌ 20 
உற்பத்திப்பொருளின்‌ தரத்துக்கான விளம்பரக்‌ கிரயம்‌ 60 
இயந்திரப்‌ பாவனையைத்‌ தொடங்குவதற்கான அனுமதியைப்‌ பெறுவதற்குச்‌ செலுத்திய 
அனுமதிப்‌ பத்திரக்‌ கட்டணம்‌ 30 
இயந்திரத்தின்‌ பாவனையைத்‌ தொடங்குவதற்காக நடைபெற்ற விழாவுக்கான கிரயம்‌ 40 
LKAS 16 (பொறி, ஆதனம்‌ மற்றும்‌ உபகரணங்கள்‌) இன்படி, இயந்திரத்தின்‌ இனங்காணலின்போது அதன்‌ கிரயம்‌ 
யாது? 
(1) ரூ. 2160000 (2) ரூ. 2180000 (3) ரூ. 2210000 (4) ரூ. 2220000 (5) ரூ. 2260000 (...... 





[பக்‌. 6 ஐப்‌ பார்க்க 





33 - கணக்கீடு (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) | க.பொ.த (உயர்‌ spo பரீட்சை - 2019 | இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. can 


Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 
AL/2019/33/T-I(NEW) . -6- 


21. தாரகன்‌ PLC இன்‌ 31.03.2019 இல்‌ முடிவடைந்த வருடத்துக்கான நிதிக்‌ கூற்றுக்களுக்கு இயக்குனர்களினால்‌ 
20.06.2019 இல்‌ அங்கீகாரம்‌ வழங்கப்பட்டூள்ளது. கம்பனியில்‌ பின்வரும்‌ நிகழ்வுகள்‌ 31.03.2019 இற்கும்‌ 
20.06.2019 இற்கும்‌ இடையே இடம்பெற்றுள்ளன. 

A - 31.03.2019 இலுள்ளவாறு ரூ. 500 000 செலுத்த வேண்டிய வியாபாரக்‌ கடன்பட்டோர்‌ ஒருவர்‌ 
28.05.2019 இல்‌ முறிவடைந்தவராகப்‌ பிரகடனப்படுத்தப்பட்டூள்ளார்‌. 

B - 31.03.2019 இலுள்ளவாறு பட்டியலிடப்பட்ட பொதுக்‌ கம்பனிகளின்‌ பங்குகளது முதலீட்டூப்‌ பெறுமதியானது 
20.06.2019 இல்‌ ரூ. 1000 000 ஆல்‌ வீழ்ச்சியடைந்துள்ளது. 

C - 05.04.2019 இல்‌ கம்பனிக்கெதிராக தாக்கல்‌ செய்யப்பட்ட வழக்கொன்றின்‌ தீர்ப்பானது 01.06.2019 
இல்‌ வழங்கப்பட்டதுடன்‌ அரசாங்கத்துக்கு ரூ. 4000 000 தண்டப்பணம்‌ செலுத்தும்படி கட்டளை 
இடப்பட்டுள்ளது. 

LKAS 10 ( அறிக்கையிடல்‌ காலத்துக்குப்‌ பின்னரான நிகழ்வுகள்‌) இன்படி, கம்பனியின்‌ 31.03.2019 இலுள்ளவாறான 
நிதிக்‌ கூற்றுக்களில்‌ மேலேயுள்ள எந்த நிகழ்வு / நிகழ்வுகள்‌ சீராக்கம்‌ செய்யப்படல்‌ வேண்டூம்‌? 

(1) & மாத்திரம்‌. (2) 1 மாத்திரம்‌. (3) A, B ஆகியன மாத்திரம்‌. 

(4) A.C ஆகியன மாத்திரம்‌. (5) B,C ஆகியன மாத்திரம்‌. (622929 ) 


22. LKAS 2 (இருப்புக்கள்‌) இன்படி, இருப்புக்களின்‌ கிரயத்தைத்‌ தீர்மானிக்கும்போது பின்வரும்‌ கிரய 
உருப்படி /உருப்படிகளுள்‌ எது / எவை உள்ளடக்கப்படுவதில்லை? 
A - மூலப்பொருட்கள்‌, ஊழியம்‌ அல்லது ஏனைய உற்பத்திக்‌ கிரயங்களுடன்‌ தொடர்புடைய விதத்தில்‌ 
வீணாக்கப்பட்ட அசாதாரண தொகை 
B - முடிவடைந்த பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு விநியோகிக்கும்‌ வரைக்குமான களஞ்சியப்படுத்தற்‌ 


கிரயங்கள்‌ 
C - காட்சியறைகளின்‌ நிர்வாக மேந்தலைக்‌ கிரயங்கள்‌ 
(1) A மாத்திரம்‌. (2) B மாத்திரம்‌. (3) A,B ஆகியன மாத்திரம்‌. 
(4) B,C ஆகியன மாத்திரம்‌. (5) A,B,C ஆகிய எல்லாம்‌. (ea ) 


இ 23, 24 ஆகிய வினாக்களுக்கு விடையளிப்பதற்குக்‌ கீழே தரப்பட்டுள்ள தகவல்களைப்‌ பயன்படுத்துக. 
பின்வரும்‌ தகவல்கள்‌ சாரங்கன்‌ PLC நிறுவனத்தின்‌ 31.03.2019 இல்‌ முடிவடைந்த வருடத்துடன்‌ 


தொடர்புடையனவாகும்‌. 
விபரம்‌ ரூ. 000 
விற்பனை 950 
மொத்த இலாபம்‌ 450 
நிர்வாக மற்றும்‌ விநியோகச்‌ செலவுகள்‌ 250 
காணிக்கான மீள்மதிப்பீட்டு மிகை 150 
மோட்டார்‌ வாகன மீள்மதிப்பீட்டு மிகை 75 


காணியானது முதற்‌ தடவையாகவும்‌ மோட்டார்‌ வாகனங்கள்‌ இரண்டாவது தடவையாகவும்‌ இவ்வருடத்தில்‌ 
மீள்மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளன. 31.03.2017 இல்‌ மோட்டார்‌ வாகனத்துக்கு முதற்‌ தடவையாகச்‌ செய்யப்பட்ட 
மீள்மதிப்பீட்டினால்‌ ரூ. 35 000 மீள்மதிப்பீட்டுக்‌ குறை ஒன்று ஏற்பட்டுள்ளது. இக்கம்பனியானது முழுமையாக 
உரிமையாண்மையின்‌ மூலம்‌ நிதியிடப்பட்டூுள்ளதுடன்‌ இக்கம்பனிக்கு வருமான வரிவிலக்கும்‌ அளிக்கப்பட்டூள்ளது. 


23. 31.03.2019 இல்‌ முடிவடைந்த வருடத்துக்காக கம்பனியால்‌ இனங்காணப்பட்ட மொத்த வருமானமும்‌ மொத்தச்‌ 
செலவுகளும்‌: 
மொத்த வருமானம்‌ (ரூ.000) மொத்தச்‌ செலவுகள்‌ (ரூ.'000) 
(1) 1 140 700 
(2) 1 140 750 
(3) 1 175 700 
(4) 1 175 750 
(5) 1175 785 Cazares ) 





24. கம்பனியின்‌ 31.03.2019 இல்‌ முடிவடைந்த வருடத்துக்கான இலாபமும்‌ ஏனைய முற்றுமடங்கிய வருமானமும்‌: 
வருடத்துக்கான இலாபம்‌ (ரூ.000) ஏனைய முற்றுமடங்கிய வருமானம்‌ (ரூ.000) 


(1) 165 225 
(2) 200 225 
(3) 200 190 
(4) 235 190 
(5) 235 225 P ei 


[பக்‌. 7 ஐப்‌ பார்க்க 





33 - கணக்கீடு (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) | க.பொ.த (உயர்‌ spo பரீட்சை - 2019 | இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


AL/2019/33/T-I(NEW) -7- 

25. 31.03.2019 இல்‌ உள்ளவாறான பின்வரும்‌ தகவல்கள்‌ கம்பனி ஒன்றுடன்‌ தொடர்புடையவை ஆகும்‌. 
நடைமுறை விகிதம்‌ 2 தடவைகள்‌ 
நடைமுறைப்‌ பொறுப்புக்கள்‌ ரூ. 60000 
இருப்புக்கள்‌ ரூ. 48 000 


01.04.2018 இல்‌ இருப்புக்கள்‌ ரூ. 32000 ஆக இருந்தது. மேலும்‌ 31.03.2019 இல்‌ முடிவடைந்த வருடத்துக்கான 
கம்பனியின்‌ விற்பனையானது ரூ. 300 000 ஆக இருந்ததுடன்‌ அதன்‌ மொத்த இலாப விகிதம்‌ 20% ஆகும்‌. 
31.03.2019 இல்‌ முடிவடைந்த வருடத்திற்கான இருப்புப்‌ புரள்வு விகிதம்‌ 31.03.2019 இல்‌ உள்ளவாறான 
விரைவுச்‌ சொத்துக்கள்‌ விகிதம்‌ ஆகியன: 

இருப்புப்‌ புரள்வு விகிதம்‌ (தடவைகள்‌) விரைவுச்‌ சொத்து விகிதம்‌ (தடவைகள்‌) 
(1) 5 12 


(2) 6 1.33 

(3) 6 12 

(4) 6.25 1.33 

(5) 75 1.2 (cass ) 


26. சமந்தி PLC இற்காக 31.03.2019 இல்‌ முடிவடைந்த வருடத்துக்காக கணிக்கப்பட்ட உரிமையாண்மை மீதான 
திரும்பல்‌ விகிதம்‌ 20% ஆகும்‌. எனினும்‌, 31.03.2019 இல்‌ முடிவடைந்த வருடத்துக்கான கம்பனியின்‌ நிதிக்‌ 
கூற்றுக்களைத்‌ தயாரிக்கும்போது பின்வரும்‌ கொடூக்கல்வாங்கல்கள்‌ கருத்திற்‌ கொள்ளப்படவில்லை. 

A - முதற்‌ தடவையாக கட்டடத்தினை மீள்மதிப்பீடு செய்தததன்‌ மூலம்‌ ஏற்பட்ட ரூ. 500 000 மிகை 
B - ரூ. 800000 ஒதுக்கங்களை மூலதனமாக்கல்‌ 
C - ரூ. 200 000 கொள்வனவுத்‌ திருப்பம்‌ 
மேற்படி எக்கொடுக்கல்வாங்கல்‌ / கொடூக்கல்வாங்கல்கள்‌ கம்பனியின்‌ உரிமையாண்மை மீதான திரும்பல்‌ 
வீதத்தை அதிகரிப்பதற்கு வழிவகுக்கும்‌? 
(1) & மாத்திரம்‌. (2) B மாத்திரம்‌. (3) மாத்திரம்‌. 
(4) A,B ஆகியன மாத்திரம்‌. (5) B, C ஆகியன மாத்திரம்‌. பல்ல ) 


27. அம்மாச்சி PLC ஆனது வருடாந்தம்‌ உற்பத்திப்பொருளொன்றின்‌ 50 000 அலகுகளை உற்பத்தி செய்து 
விற்பனை செய்கிறது. அலகொன்றுக்கான மூலக்கிரயம்‌ ரூ. 20 என்பதுடன்‌ இது மாறும்‌ கிரயங்களை மாத்திரம்‌ 
உள்ளடக்கியிருந்தது. 50000 அலகுகள்‌ செயற்பாட்டு மட்டத்தில்‌ உற்பத்தி மேந்தலைக்‌ கிரயம்‌, உற்பத்தியல்லா 
மேந்தலைக்‌ கிரயம்‌ என்பன முறையே ரூ. 2000000, ரூ. 1500000 ஆகும்‌. கம்பனியின்‌ நிலையான கிரயங்கள்‌, 
மொத்த மேந்தலைக்‌ கிரயங்களின்‌ 60% ஆகும்‌. 
இவ்வுற்பத்திப்பொருளின்‌ அலகொன்றுக்கான மொத்தக்‌ கிரயம்‌, அலகொன்றுக்கான மாறும்‌ கிரயம்‌ ஆகியன 


யாவை? 
அலகொன்றுக்கான மொத்தக்‌ கிரயம்‌ (ரூ.) அலகொன்றுக்கான மாறும்‌ கிரயம்‌ (ரூ.) 
(1) 36 30 
(2) 70 48 
(3) 90 30 
(4) 90 40 
(5) 90 . 48 Giddens ) 


28. தனி உற்பத்திப்பொருளொன்றை உற்பத்தி செய்யும்‌ கம்பனி ஒன்றில்‌ X, Y எனும்‌ இரண்டு உற்பத்திப்‌ பகுதிகள்‌ 
காணப்படுகின்றன. பின்வரும்‌ தகவல்கள்‌ அந்த இரண்டு உற்பத்திப்‌ பகுதிகளுடன்‌ தொடர்பானவை. 
உற்பத்திப்‌ பகுதிகள்‌ உற்பத்தி i i தேவைப்படும்‌ மணித்தியாலங்களின்‌ 

கிரயங்கள்‌ (ரூ.) எண்ணிக்கை 


X 200 000 10 000 இயந்திர மணித்தியாலங்கள்‌ 
¥ 150 000 30 000 ஊழிய மணித்தியாலங்கள்‌ 


இவ்வுற்பத்திப்பொருளின்‌ அலகொன்றினை உற்பத்தி செய்வதற்கு ரூ. 50 நேர்‌ மூலப்பொருட்களும்‌ மணித்தியாலம்‌ 
ஒன்றுக்கு ரூ. 50 வீதமான 4 நேர்‌ ஊழிய மணித்தியாலங்களும்‌ தேவைப்படும்‌. இவ்வுற்பத்திப்பொருளின்‌ 
அலகொன்றுக்கான மொத்த உற்பத்திக்‌ கிரயத்தினைக்‌ கணிக்கும்போது 2 இயந்திர மணித்தியாலங்களும்‌ 
4 ஊழிய மணித்தியாலங்களும்‌ உற்பத்தி மேந்தலைக்‌ கிரயங்களால்‌ உறிஞ்சப்படுகிறது. 
இவ்வுற்பத்திப்பொருளின்‌ அலகொன்றுக்கான உற்பத்தி மேந்தலைக்‌ கிரயம்‌, உற்பத்திக்‌ கிரயம்‌ ஆகியன: 


அலகொணன்றுக்கான உற்பத்தி அலகொன்றுக்கான உற்பத்திக்‌ 
மேந்தலைக்‌ கிரயம்‌ (ரூ.) கிரயம்‌ (ரூ.) 
(1) 20 270 
(2) 25 310 
(3) 40 290 
(4) 60 310 
(5) 60 350 Glasses ) 


[பக்‌. 8 ஐப்‌ பார்க்க 





33 - கணக்கீடு (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) | க.பொ.த (உயர்‌ தற)ப்‌ பரீட்சை - 2019 | இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. aa 


Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


AL/2019/33/T-I(NEW) -8- 































29. பின்வரும்‌ கூற்றுக்களில்‌ எவை சமப்பாட்டூப்‌ புள்ளியில்‌ சரியானவையாகும்‌? 

A - மொத்தப்‌ பங்களிப்பானது மொத்த நிலையான கிரயத்திற்குச்‌ சமனாகும்‌. 

B - மொத்த விற்பனை வருமானமானது மொத்த நிலையான கிரயத்திற்குச்‌ சமனாகும்‌. 

C - மொத்த நிலையான கிரயம்‌, மொத்த மாறும்‌ கிரயம்‌ ஆகியவற்றின்‌ கூட்டுத்தொகையானது மொத்த 
விற்பனை வருமானத்துக்குச்‌ சமனாகும்‌. 

D - அலகொன்றிற்கான நிலையான கிரயமானது அலகொன்றிற்கான மாறும்‌ கிரயத்திற்குச்‌ சமனாகும்‌. 


(1) A,B ஆகியன மாத்திரம்‌. (2) A,C ஆகியன மாத்திரம்‌. 
(3) A,B, D ஆகியன மாத்திரம்‌. (4) B,C, D ஆகியன மாத்திரம்‌. 
(5) A,B,C, D ஆகிய எல்லாம்‌. z Im ) 


30. செயற்றிட்டம்‌ ஒன்றின்‌ தேறிய நிகழ்காலப்‌ பெறுமதியானது ரூ. 800 000 ஆகும்‌. ஏனைய காரணிகள்‌ 
மாறாதிருக்கும்போது பின்வருவனவற்றுள்‌ எவை இச்செயற்றிட்டத்தின்‌ தேறிய நிகழ்காலப்‌ பெறுமதியில்‌ 
குறைவினை ஏற்படுத்துவதற்கு வழிவகுக்கும்‌? 

A - கழிவீட்டு வீதம்‌ குறைவடைதல்‌ 
B - ஆரம்ப முதலீடு அதிகரித்தல்‌ 
C - தேறிய செயற்பாட்டுக்‌ காசு உட்பாய்ச்சல்‌ குறைவடைதல்‌ 
D - செயற்றிட்ட அறிக்கையைத்‌ தயாரிப்பதற்கான கிரயம்‌ அதிகரித்தல்‌ 
(1) A, C ஆகியன மாத்திரம்‌. (2) B,C ஆகியன மாத்திரம்‌. 
(3) A,B,C ஆகியன மாத்திரம்‌. (4) B,C, D ஆகியன மாத்திரம்‌. 
(5) A,B,C, Dஆகிய எல்லாம்‌. Ce 











31 தொடக்கம்‌ 50 வரையான வினாக்களுக்குச்‌ சுருக்கமான விடைகளை புள்ளிக்கோட்டின்‌ மீது எழுதுக. 
31. பின்வரும்‌ கூற்றுக்கள்‌ வியாபாரமொன்றின்‌ முகாமைக்‌ கணக்கீட்டின்‌ வகிபாகம்‌ தொடர்பில்‌ சரியா (T) அல்லது 
பிழையா (F) எனக்‌ குறிப்பிடுக. 
கூற்று சரி/பிழை 
A - முகாமையாளர்களின்‌ பாவனைக்காக பொது நோக்கு நிதி அறிக்கைகளைத்‌ தயாரித்தல்‌ :......ஃ.- 
B - கணக்கீட்டு நியமங்களுக்கு அமைவாக நிதி அறிக்கைகளைத்‌ தயாரித்தல்‌ ETO 
C- நிறுவனத்தின்‌ கடந்தகால எதிர்காலத்‌ தகவல்களை வழங்குதல்‌ கத்‌ 
D- நிறுவன முகாமையாளர்களின்‌ வேண்டுதலுக்கமைவாக தகவல்களை உருவாக்குதல்‌ 2522232014 
32. வியாபாரமொன்றின்‌ பின்வரும்‌ கொடுக்கல்வாங்கல்கள்‌ அதன்‌ உரிமையாண்மையில்‌ அதிகரிப்பிற்குக்‌ காரணமாகுமா 
என்பதனைக்‌ குறிப்பிடுக. 
(அதிகரிக்குமாயின்‌ af எனவும்‌ அதிகரிக்காதாயின்‌ X எனவும்‌ குறிப்பிடுக.) 
கொடுக்கல்வாங்கல்‌ உரிமையாண்மையில்‌ 






A- ரூ. 50 000 கிரயமான பொருட்கள்‌ ரூ. 80 000 கடனுக்கு விற்கப்பட்ட து. உ, பப பப வவ 


B- உரிமையாளர்‌ ரூ. 200 000 பெறுமதியான உபகரணமொன்றை வியாபாரத்துக்கு 
வழங்கியுள்ளார்‌. ப ப ப ப ப ” நடி வ வ வவ வவ teenie ens 






C- உரிமையாளர்‌ தனது சொந்தப்‌ பணத்திலிருந்து வியாபாரத்தின்‌ கடன்‌ தவணைப்‌ 

பணமான ரூ. 30000 ஐச்‌ செலுத்தினர்‌. eet teeter tetris 
D- கடன்கொடுத்தோர்‌ ஒருவரை கொடுத்துத்‌ தீர்க்கும்போது ரூ. 5 000 காசுக்‌ கழிவாகப்‌ 
கர்பம்‌ றக இங ுஇ௫ஞ இ aaa 











33. பின்வரும்‌ ஒவ்வொரு கூற்றினாலும்‌ விபரிக்கப்படூும்‌ மிகவும்‌ பொருத்தமான கணக்கீட்டுப்‌ பதிவேட்டினைக்‌ குறிப்பிடுக. 
கூற்று கணக்கீட்டுப்‌ பதிவேடூ 

A - குறிப்பிட்டதொரு திகதியில்‌ கணக்குகளின்‌ மீதிகளுடன்‌ அவற்றின்‌ 

முழுமையான பட்டியல்‌ YL 
B - நிறுவனமொன்றினால்‌ பேணப்படும்‌ கணக்குகளின்‌ சேர்ப்புக்களை உள்ளடக்கிய 

பதிவு U jatasasdesattntp வக வதன 
C - உருப்படி ஒன்றின்‌ இருப்பு மீதியின்‌ அசைவுகளைப்‌ பதியும்‌ ஆவணம்‌ பதச்‌ அடர TT SEETI 
D - காலக்கிரம வரிசையில்‌ ஒரு குறிப்பிட்ட வகை கொடுக்கல்வாங்கல்களைப்‌ 

பேணும்‌ கணக்குப்‌ புத்தகம்‌ EPE POPPE TT 





Jus. 9 ஐப்‌ பார்க்க 





33 - கணக்கீடு (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) | க.பொ.த (உயர்‌ தற)ப்‌ பரீட்சை - 2019 | இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. | 


Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 
AL/2019/33/T-I(NEW) _9- 


34. வியாபாரமொன்றின்‌ 31.03.2019 இல்‌ உள்ளவாறான பரீட்சை மீதியானது சமப்படாதிருந்ததுடன்‌ அவ்வித்தியாசமானது 
தொங்கற்‌ கணக்குக்கு மாற்றப்பட்டது. அதனைத்‌ தொடர்ந்து மேற்கொண்ட பரிசீலனையின்போது பின்வரும்‌ 
வழுக்கள்‌ கண்டறியப்பட்டன. 

A -2019 மார்ச்‌ மாதத்துக்கான விற்பனை நாளேட்டின்‌ மொத்தம்‌ ரூ. 540 000 ஆனது கடன்பட்டோர்‌ 
கட்டுப்பாட்டுக்‌ கணக்கிலும்‌ விற்பனைகள்‌ கணக்கிலும்‌ ரூ. 450 000 எனப்‌ பதியப்பட்டூள்ளது. 

B - கடன்பட்டோருக்குக்‌ கொடுத்த கழிவு ரூ. 10000 ஆனது கொடுத்த கழிவுக்‌ கணக்கில்‌ ரூ. 1 000 ஆக 
வரவு வைக்கப்பட்டுள்ளது. எனினும்‌ இத்தொகையானது கடன்பட்டோர்‌ கட்டுப்பாட்டுக்‌ கணக்கில்‌ சரியாகப்‌ 
பதியப்பட்டூள்ளது. 


மேலே தரப்பட்ட வழுக்களைத்‌ திருத்துவதற்கான நாட்குறிப்புப்‌ பதிவுகளை எழுதுக. (விளம்பல்‌ அவசியமில்லை.) 


வரவு (ரூ.) 





35. பின்வரும்‌ கணக்கீட்டு நடவடிக்கைகளுக்கு மிகவும்‌ பொருத்தமான கணக்கீட்டு எண்ணக்கருவைக்‌ குறிப்பிடுக. 
கணக்கீட்டு நடவடிக்கை கணக்கீட்டு எண்ணக்கரு 
A- விற்பனை செய்யப்பட்ட பொருட்களுக்கு வழங்கப்படும்‌ உத்தரவாதத்துக்கான 
ஏற்பாட்டினைச்‌ செய்தல்‌ 
B- குத்தகைக்கு எடூத்த கட்டடத்தை குத்தகைக்கு எடூத்தவரின்‌ புத்தகங்களில்‌ 
சொத்தொன்றாகப்‌ பதிதல்‌ 
C- இலாப நட்டக்‌ கணக்கில்‌ பெறுமானத்தேய்வைச்‌ செலவொன்றாக இனங்காணல்‌ _ 
D- நிதி நிலைமைக்‌ கூற்றில்‌ சொத்துக்களை நடைமுறை, நடைமுறையல்லாச்‌ 
சொத்துக்களாகச்‌ சமர்ப்பித்தல்‌ 


36. தனியுடைமை வியாபாரமொன்றுடன்‌ தொடர்புடைய பின்வரும்‌ கூற்றுக்கள்‌ சரியா (T ) அல்லது பிழையா (F) 
எனக்‌ குறிப்பிடுக. 
கூற்று சரி | பிழை 


A- மூலதன முதலீட்டினதும்‌ நிறுத்தி வைத்த வருவாய்களினதும்‌ கூட்டுத்தொகை 
உரிமையாண்மைக்குச்‌ சமமாகும்‌. ககட்ட பப படபட 


B- வருமானக்‌ கூற்றானது அட்டுறு அடிப்படையில்‌ தயாரிக்கப்படுவதில்லை. EENE EEATT IT 
C- பற்றுக்கள்‌ வருமானக்‌ கூற்றில்‌ செலவொன்றாக இனங்காணப்படும்‌. கக்கிக்‌ 
D- உடைமையாளரால்‌ வியாபாரம்‌ செயற்படுத்தப்படுவதனால்‌ முகாமைக்‌ கணக்கீட்டு 
அறிக்கைகள்‌ தயாரிக்கப்படுவது பயனற்றதாகும்‌. ae 
37. பின்வரும்‌ தகவல்கள்‌ 31.03.2019 இல்‌ உள்ளவாறு தனியுடைமை வியாபாரமான அம்மு வியாபாரத்துடன்‌ 
தொடர்புடையனவாகும்‌. 
ரூ. 
மொத்தச்‌ சொத்துக்கள்‌ 2750000 
மொத்தப்‌ பொறுப்புக்கள்‌ 1650000 
31.03.2018 இல்‌ உள்ளவாறான இவ்வியாபாரத்தின்‌ உரிமையாண்மை ரூ. 800 000 ஆகும்‌. 
31.03.2019 இல்‌ முடிவடைந்த வருடத்தில்‌ உரிமையாளர்‌, வியாபாரத்திலிருந்து ரூ. 250000 ஐப்‌ பற்றியுள்ளதுடன்‌ 
மேலதிக மூலதனமாக ரூ. 450000 இனை முதலிட்டூள்ளார்‌. 
பின்வருவனவற்றைக்‌ குறிப்பிடுக. 


(அ) 31.03.2019 இல்‌ உள்ளவாறான உரிமையாண்மை Spi வ கக்கிய AET 


(ஆ) 31.03.2019 இல்‌ முடிவடைந்த வருடத்துக்கான இலாபம்‌ A பட T 





Jus. 10 ஐப்‌ பார்க்க 





33 - கணக்கீடு (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) | க.பொ.த (உயர்‌ தற)ப்‌ பரீட்சை - 2019 | இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


AL/2019/33/T-I(NEW) - 10- 


ஓ 38,39 ஆகிய வினாக்களுக்கு விடையளிப்பதற்காக கீழே தரப்பட்டுள்ள தகவல்களைப்‌ பயன்படுத்துக. 


ஆனந்தன்‌. ஜெயந்தன்‌ ஆகியோர்‌ எழுத்து மூலமான ஒப்பந்தமொன்று இல்லாது பங்குடைமை ஒன்றை நடாத்தினர்‌. 
01.04.2018 இல்‌ ஆனந்தன்‌ தனது சொந்தப்‌ பணத்தைப்‌ பயன்படூத்தி பங்குடைமையின்‌ மோட்டார்‌ 
வாகனங்களுக்கான காப்புறுதிக்‌ கட்டூப்பணத்துக்காக ரூ. 250 000 ஐச்‌ செலுத்தினார்‌. எனினும்‌ இது 
31.03.2019 இல்‌ முடிவடைந்த வருடத்திற்கான நிதிக்‌ கூற்றுக்கள்‌ தயாரிக்கப்பட்டபோது சீராக்கம்‌ செய்யப்படாமல்‌ 
இருந்ததுடன்‌ பங்குடைமையானது ரூ. 562 500 ஐ இலாபமாகப்‌ பதிவுசெய்திருந்தது. பின்னர்‌, ஆனந்தனால்‌ 
செலுத்தப்பட்ட இத்தொகையானது பங்குடைமைக்கு வழங்கப்பட்டவொரு கடனாக இனங்காண்பதற்குத்‌ 
தீரமானிக்கப்பட்டது. 


38. ஆனந்தனால்‌ பங்குடைமை வியாபாரத்துக்கு வழங்கப்பட்ட காப்புறுதிக்‌ கட்டுப்பணத்தைக்‌ கடனாக 
இனங்காண்பதற்கும்‌ 31.03.2019 இல்‌ உள்ளவாறு அக்கடனுக்காக செலுத்த வேண்டிய வட்டிக்குமான நாட்குறிப்புப்‌ 
பதிவுகளை எழுதுக. 


-T 


(ஆனந்தனால்‌ செலுத்தப்பட்ட பங்குடைமை வியாபாரத்தின்‌ 
காப்புறுதிக்‌ கட்டூப்பணம்‌) 


eee heehee ௨௬௫௨௨ ௨௫ ௨௨௫௨௫௨௫௨௮௪௨௨௪௨௫௫௪௨௮௮௧ ௬௧௪ ௨௫௮ ௨௨௮ ௨௪௪௨௨௮ ௨௨௨௨௨௮௧௨௧௨ 



















(ஆனந்தனால்‌ வழங்கப்பட்ட 


சென்மதி) 
39, பின்வருவனவற்றைக்‌ குறிப்பிடுக: 
(அ) 31.03.2019 இல்‌ முடிவடைந்த வருடத்துக்கான திருத்திய இலாபம்‌ Gs 
(ஆ) திருத்திய இலாபத்தின்‌ அடிப்படையில்‌ ஆனந்தனுக்கான இலாபப்‌ பங்கு sons 
40. நிதி அறிக்கையிடலுக்கான எண்ணக்கருவாக்கச்‌ சட்டகத்தின்படி கணக்கீட்டுத்‌ தகவல்களின்‌ தரத்தை மேம்படுத்தும்‌ 
பண்புகள்‌ நான்கையும்‌ குறிப்பிடுக. 


(3) EER ee Perec re tater T, Nim இலத 25220402000 கவர சம்பக சந்ந்தக மம்‌ என்றல்ல 
41. மாலா PLC ஆனது 01.04.2015 இல்‌ ரூ. 1 000 000 இற்கு இயந்திரமொன்றைக்‌ கொள்வனவு செய்தது. 
இத்தினத்தில்‌ அதன்‌ பயன்தரு ஆயுட்காலம்‌, எஞ்சிய பெறுமதி ஆகியன முறையே 5 வருடங்கள்‌, ரூ. 100 000 
ஆக மதிப்பிடப்பட்டிருந்தது. இவ்வியந்திரத்தின்‌ முக்கிய பகுதியொன்று ரூ. 280 000 கிரயத்தில்‌ 01.04.2018 இல்‌ 
புனரமைக்கப்பட்டது. இத்தினத்தில்‌ இயந்திரத்தின்‌ எஞ்சிய பயன்தரு ஆயுட்காலம்‌ 4 வருடங்களாகவும்‌ எஞ்சிய 
பெறுமதி ரூ. 180000 ஆகவும்‌ மீள்‌ மதிப்பீடு செய்யப்பட்டது. 
பின்வருவனவற்றைக்‌ கணிப்பிடூக: 
(அ) 31.03.2019 இல்‌ முடிவடைந்த வருடத்துக்கான பெறுமானத்தேய்வு A- கலக்க வயல்‌ 
(ஆ) 31.03.2019 இல்‌ உள்ளவாறு இயந்திரத்தின்‌ கீழ்‌ கொண்டு செல்லும்‌ தொகை : ரூ. ............ eens 
42. LKAS 37 (ஏற்பாடுகள்‌, நிகழத்தக்க பொறுப்புக்கள்‌, நிகழத்தக்க சொத்துக்கள்‌) இன்படி ஏற்பாடுகள்‌, ஏனைய 
பொறுப்புக்களின்‌ பண்புகளின்‌ தன்மையைக்‌ குறிப்பதற்குக்‌ கீழே அடைப்புக்குறிக்குள்‌ காணப்படும்‌ சரியான 
சொல்லைத்‌ தெரிவுசெய்க. 
பண்புகள்‌ ஏற்பாடுகள்‌ ஏனைய பொறுப்புக்கள்‌ 
A - நிகழ்காலக்‌ கடப்பாடொன்று காணப்படுதல்‌ (ஆம்‌/இல்லை) வக்‌ ககக 
B - கொடுத்துத்‌ தீர்க்கும்போது செலுத்த வேண்டிய 
தொகை நநிச்சயமானது/நிச்சமமற்றது ககக சரசரக்க ரகா 


C- கொடுத்துத்‌ தீர்ப்பதற்கான காலம்‌ (நிச்சயமானது) நிச்சயமற்றது) .............ஃஃஃஃஎஎ renerne 
[பக்‌. 11 ஐப்‌ பார்க்க 











33 - கணக்கீடு (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) | க.பொ.த (உயர்‌ தர)ப்‌ பரீட்சை - 2019 | இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 
AL/2019/33/T-I(NEW) - 11 - 


43. SLFRS 16 (வாடிக்கையாளர்களுடனான ஓப்பந்தங்களுடன்‌ தொடர்புடைய வருமானம்‌) இன்படி பின்வருவனவற்றைக்‌ 
குறிப்பிடுக. 


(அ) நிறுவனமொன்றின்‌ வருமானத்தை இனங்காணத்தக்க சந்தர்ப்பம்‌ 


ல்க லலல்க ட குகில குக கககடு கல்கி வி க கக்கு யக்க குக டிக குக கக titi 


IIIS ISDS 


44, 01.04.2018 இலுள்ளவாறு பின்வரும்‌ மீதிகள்‌ நந்தினி PLC இல்‌ கிடைக்கக்கூடியதாக உள்ளன. 
ரூ. 000 
கூறப்பட்ட மூலதனம்‌ (100 000 சாதாரண பங்குகள்‌) 2 000 
நிறுத்தி வைத்த வருவாய்கள்‌ 800 


30.09.2018 இல்‌ கம்பனியானது பங்கொன்று ரூ. 20 பிரதிபயனில்‌ ரூ. 400 000 நிறுத்தி வைத்த வருவாயினை 
மூலதனமாக்கியது. 31.12.2018 இல்‌ கம்பனியானது இத்தினத்தில்‌ 12 பங்குகளுக்கு 1 பங்கு வீதம்‌ பங்கொன்று 
ரூ. 10 பிரதிபயனில்‌ உரிமை வழங்கலை மேற்கொண்டது. தற்போது காணப்படும்‌ எல்லா பங்குதாரர்களும்‌ உரிமை 
வழங்கலில்‌ ஈடுபட்டுள்ளனர்‌. 31.03.2019 இல்‌ முடிந்த வருடத்துக்கான இலாபம்‌ ரூ. 300 000 ஆகும்‌. 
பின்வருவனவற்றைக்‌ குறிப்பிடுக: 
(அ) மேற்படி பங்கு வழங்கல்‌ காரணமாக 
காசு மீதியில்‌ ஏற்பட்ட அதிகரிப்பு க டா ப்‌ 


(ஆ) 31.03.2019 இல்‌ உள்ளவாறான உரிமையாண்மை ர Sereda arae 


45. நிறுவனமொன்றின்‌ கணக்கீட்டு விகிதப்‌ பகுப்பாய்வு தொடர்பில்‌ பின்வரும்‌ கூற்றுக்கள்‌ சரியா (T) அல்லது 
பிழையா (F) எனக்‌ குறிப்பிடுக. 
கூற்று சரி | பிழை 
A- உயர்‌ சரக்குப்‌ புரள்வு வீதமானது குறைந்த சரக்கு வைத்திருக்கும்‌ காலத்தைக்‌ 


காட்டும்‌. 
B- கடன்பட்டோரிடமிருந்து சேகரிக்கும்‌ காசு காரணமாக நடைமுறை விகிதம்‌ ~~ 
குறைவடையும்‌. 


(த ௪௭௧௭௭௭௭௭௭௪ 


C- உயர்‌ வட்டிக்‌ காப்பு வீதமானது கடன்களை திருப்பிச்‌ செலுத்தலுக்கான 
இயலுமையின்‌ குறைவினைக்‌ காட்டும்‌. 


D- தேறிய தேறக்கூடிய பெறுமதியில்‌ வருட இறுதிச்‌ சரக்கிருப்பின்‌ மதிப்பீடானது 
மொத்த இலாப விகிதத்தில்‌ தாக்கத்தினைச்‌ செலுத்தும்‌. 


த... 


46. பின்வரும்‌ தகவல்கள்‌ கம்பனி ஒன்றினால்‌ விற்பனை செய்யப்படும்‌ பொருளொன்றுடன்‌ தொடர்பானவை. 


திகதி விபரம்‌ 

01.07.2019 இருப்பு மீதி - (அலகொன்று ரூ. 3 வீதம்‌ | 000 அலகுகள்‌) 

05.07.2019 கொள்வனவுகள்‌ - (அலகொன்று ரூ. 4 வீதம்‌ 1500 அலகுகள்‌) 

12.07.2019 கொள்வனவுகள்‌ - (அலகொன்று ரூ. 6 வீதம்‌ 500 அலகுகள்‌) 

28.07.2019 விற்பனை - (அலகொன்று ரூ. 10 வீதம்‌ 2000 அலகுகள்‌) 
கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு விலையிடல்‌ முறையின்‌ அடிப்படையிலும்‌ பின்வருவனவற்றைக்‌ கணிப்பிடூக: 

2019 ஜுலை i 
å ர்‌ s 31.07.2019 இல்‌ 
விலையிடல்‌ முறை மாதத்திற்கான விற்ற ம்‌ 
சரக்கின்‌ கொள்விலை (ர.) இறுதி இருப்பு (ர) 

(அ) முதல்‌-உள்‌ முதல்‌-வெளி (FIFO) முறை கிள க 1 CRT ETT A 
(ஆ) நிறையிட்ட சராசரி முறை 7700 nanan een eteneer esters tee eaeteaeee வடக்க கடக 


lug. 12 ஐப்‌ பார்க்க 





33 - கணக்கீடு (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) | க.பொ.த (உயர்‌ தர)ப்‌ பரீட்சை - 2019 | இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


AL/2019/33/T-I(NEW) - 12- 





47. கம்பனி ஒன்று தனது உற்பத்திச்‌ செயன்முறையில்‌ பயன்படூத்தும்‌ மூலப்பொருளொன்றின்‌ மறு கட்டளைத்‌ 
தொகையினைத்‌ தீர்மானிப்பதற்கு சிக்கனக்‌ கட்டளைத்‌ தொகை (EOQ) மாதிரியைப்‌ பயன்படுத்துகிறது. பின்வரும்‌ 
தகவல்கள்‌ தரப்பட்டுள்ளன. 
வருடாந்த கேள்வி - 40 000 அலகுகள்‌ 
8 000 அலகுகள்‌ கட்டளைத்‌ தொகையில்‌ வருடாந்த மொத்த கட்டளைக்‌ கிரயம்‌ - ரூ. 5 000 
அலகொன்றிற்கான வருடாந்த வைத்திருத்தற்‌ கிரயம்‌ 

பின்வருவனவற்றைக்‌ கணிப்பிடூக: 


(அ) கட்டளை ஒன்றுக்கான கட்டளைக்‌ கிரயம்‌ Sis க்ஷி கல்ல 
(ஆ) சிக்கனக்‌ கட்டளைத்‌ தொகை 
. கம்பனி ஒன்று இரண்டு உற்பத்திப்‌ பகுதிகளையும்‌ ஒரு சேவைப்‌ பகுதியையும்‌ கொண்டுள்ளது. சேவைப்‌ 
பகுதியின்‌ பாதிட்ட மேந்தலைகள்‌ ரூ. 100 000 ஆகும்‌. அது உற்பத்தித்‌ திணைக்களங்களுக்கிடையே வேலை 
செய்த இயந்திர மணித்தியாலங்களின்‌ எண்ணிக்கையின்‌ அடிப்படையில்‌ மீள்‌ பகிரப்படூகிறது. பின்வரும்‌ மேலதிக 
பாதிட்ட தகவல்களும்‌ தரப்பட்டுள்ளன. 
உற்பத்திப்‌ பகுதி 1 உற்பத்திப்‌ பகுதி 11 
இயந்திர மணித்தியாலங்கள்‌ 7000 3 000 
அலகொன்றுக்கான உற்பத்தி மேந்தலைகள்‌ ரூ. 120 ரூ. 140 
அலகொன்றுக்கான செயன்முறைக்குட்படுத்தும்‌ நேரம்‌ 3 இயந்திர 2 இயந்திர 
மணித்தியாலங்கள்‌ மணித்தியாலங்கள்‌ 


உற்பத்தி பகுதி 1 இற்கான பின்வருவனவற்றைக்‌ குறிப்பிடுக. 


(அ) மீள்‌ பகிரப்பட்ட சேவைத்‌ திணைக்களத்தின்‌ மேந்தலைக்‌ கிரயம்‌ ர மல்கக்‌ 


(ஆ) இயந்திர மணித்தியாலம்‌ ஒன்றுக்கான மேந்தலை உறிஞ்சல்‌ வீதம்‌ ம TEE 


(இ) உற்பத்தி பகுதி 11 இற்கான பின்வருவனவற்றைக்‌ குறிப்பிடுக மொத்த உற்பத்தி ரூ. ......... வவ 
மேந்தலைக்‌ கிரயம்‌ 


பின்வரும்‌ தகவல்கள்‌ போட்டிப்‌ பரீட்சை ஒன்றுக்காக ஒழுங்குபடுத்தப்பட்ட 03 மணித்தியால கருத்தரங்கொன்று 
தொடர்பானவையாகும்‌. 

மண்டப கட்டணம்‌ (மணித்தியாலம்‌ ஒன்றுக்கு) ........2 444/9 கட கசக்க கக டவ க வவ வடட வவ 

விரிவுரைக்‌ கட்டணம்‌ (மணித்தியாலம்‌ ஒன்றுக்கு) .........ஃ42 2-2 வவ வவட வவ கடக 

விளம்பரச்‌ செல்வுகள்‌। .-.2204--4௮௪௨/ 242 22௪ cadence eraacsacascacnevactaccseavsocenseepasescs 

பங்குபற்றும்‌ ஒருவருக்கான பாடக்குறிப்புச்‌ செலவுகள்‌ .......ஃஃஃ.222 2222 கவச கக கக கக 

பங்குபற்றும்‌ ஒருவரிடமிருந்து அறிவிடப்படும்‌ கருத்தரங்குக்‌ கட்டணம்‌............... 
பின்வருவனவற்றை கணிப்பிடுக. 

(அ) பங்குபற்றும்‌ ஒருவரின்‌ பங்களிப்பு 

(ஆ) கருத்தரங்கின்‌ நிலையான கிரயம்‌ Es sce sera ளகக வடக்க 


(இ) மொத்தக்‌ கிரயத்தை ஈடூசெய்வதற்குப்‌ பங்குபற்ற வேண்டியவர்களின்‌ 
எண்ணிக்கை PEET T TAE TO 


கம்பனி ஒன்று புதிய செயற்றிட்டம்‌ ஒன்றில்‌ பயன்படுத்துவதற்காக ரூ. 900 000 கிரயத்தில்‌ இயந்திரமொன்றை 
வாங்க விரும்புகிறது. இவ்வியந்திரத்தின்‌ பயன்தரு ஆயுட்காலம்‌, எஞ்சிய பெறுமதி ஆகியன முறையே 
5 வருடங்கள்‌, ரூ. 100000 ஆக மதிப்பிடப்பட்டுள்ளது. இச்செயற்றிட்டத்தின்‌ எதிர்பார்க்கப்படூம்‌ வருடாந்த இலாபம்‌ 
ரூ. 200 000 ஆகும்‌. இச்செயற்றிட்டத்தின்‌ காசற்ற ஒரே செலவு பெறுமானத்தேய்வுச்‌ செலவு மாத்திரமேயாகும்‌. 


இச்செயற்றிட்டத்தின்‌ பின்வருவனவற்றைக்‌ கணிப்பிடூக: 
(அ) கணக்கீட்டுத்‌ திரும்பல்‌ வீதம்‌ (%) EE டுக்க தபதி ககக அகத 
(ஆ) திரும்பப்‌ பெறும்‌ காலம்‌ (வருடங்கள்‌) T Bagasi eX awa 





33 - கணக்கீடு (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) | க.பொ.த (உயர்‌ தற)ப்‌ பரீட்சை - 2019 | இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


க.பொ.த (உயர்‌ தற)ப்‌ பரீட்சை - ஆகஸ்ட்‌ 2019 
கணக்கீடு - I (புதிய பாடத்திட்டம்‌) 





(ஒவ்வொரு விடைக்கும்‌ 04 புள்ளிகள்‌ வீதம்‌ 
மொத்தம்‌ 120 புள்ளிகள்‌) 





33 - கணக்கீடு (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) | க.பொ.த (உயர்‌ தர)ப்‌ பரீட்சை - 2019 | இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


Download Past Papers at : www.freebooks.|k 






































இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 
31. A — F / பிழை OD B - F/ பிழை @1) 
C -T/ sf @D D - T/a OD 
32. A- 4 B- Vv 
G 24 "E 
33. A - பரீட்சைமீதி 
B - பொதுப்பேரேடூ 
C - சரக்கிருப்புப்‌ பதிவேடு / பந்தாய அட்டை (Bin card) OD 
D - மூலப்பதிவேடூ / நாளேடுகள்‌ 
34. விபரம்‌ வரவு செலவு 
கடன்பட்டோர்‌ கட்டுப்பாட்டுக்‌ ௧/கு வரவு 90 000 
A 
விற்பனைக்‌ ௧/கு செலவு 90 000 
B கொடுத்த கழிவுக்‌ ௧/கு வரவு 9 000 
தொங்கல்‌ ௧/கு செலவு 9 000 
35. A - முன்னெச்சரிக்கை / பாதுகாப்பு (01) 
B - தோற்றத்திலும்‌ பார்க்க கருத்துக்கு முக்கியத்துவம்‌ (01) 
C - இணைத்தல்‌ 
D - தொடர்ந்தியங்கும்‌ 
36. A - T / சரிய B - F / பிழை) 
C — F / emp OD D - F / mp @1) 
37. (அ) ரூ. 1 100 000 (02) (ஆ) ரூ. 100 000 
38. விபரம்‌ வரவு | செலவு 
இலாப நட்டக்‌ ௧/கு (காப்புறுதிக்‌ கட்டணம்‌) 250 000 
(அ) உ 
ஆனந்தன்‌ கடன்‌ க/கு 250 000 
இலாப நட்டக்‌ B/G (ஆனந்தன்‌ கடன்‌ வட்டி) 12 500 
(ஆ) — : 
ஆனந்தன்‌ நடைமுறைக்‌ க/கு 12 500 




















39. (அ) ரூ. 300 000 (ஆ) ரூ. 150 00002) 





33 - கணக்கீடு (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) | க.பொ.த (உயர்‌ தர)ப்‌ பரீட்சை - 2019 | இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 
40. (1) விளங்கிக்‌ கொள்ளக்கூடிய தன்மை) 

(2) ஓப்பிடக்கூடிய தன்மை 

(3) உறுதிப்படுத்தக்கூடிய தன்மை 


(4) காலந்தவறாமை 
41. (அ) ரூ. 140 000 @2) (ஆ) ரூ.600 00002) 


42. ஏற்பாடுகள்‌ ஏனைய பொறுப்புக்கள்‌ 
A — ஆம்‌ ஆம்‌ சரியாயின்‌ 4 புள்ளிகள்‌ 
: . : சரியாயின்‌ 3 புள்ளிகள்‌ 
B - நிச்சயமற்றது நிச்சயமானது alinia 2 புள்ளிகள்‌ 
C - நிச்சயமற்றது நிச்சயமானது சரியாயின்‌ 1 புள்ளி 





43. (அ) நிறுவனமொன்றானது வாடிக்கையாளர்‌ ஒருவருக்கு வாக்குறுதியளிக்கப்பட்ட பொருட்கள்‌ 
அல்லது சேவையினை வழங்குவதனால்‌ ஒப்பந்தத்தில்‌ நிறைவேற்றல்‌ கடப்பாட்டில்‌ 
திருப்தியடையும்‌ போது அந்நிறுவனமானது வருமானத்தினை இனங்காணலாம்‌. 


(ஆ) நிறுவனமொன்று வாடிக்கையாளர்‌ ஒருவருக்கு வாக்குறுதியளிக்கப்பட்ட பொருட்கள்‌ 
அல்லது சேவையினை வழங்கும்‌ பரிமாற்றத்தின்‌ போது மூன்றாம்‌ தரப்பினர்‌ சார்பாக 
அறவீடு செய்யப்படும்‌ தொகைகளைத்‌ தவிர நிறுவனத்திற்கு உரித்துடையதென 
எதிர்பார்க்கப்படும்‌ பிரதிபயயனின்‌ தொகை கொடுக்கல்வாங்கல்‌ விலை எனப்படும்‌. 


44. (அ) ரூ. 100 000 (ஆ) ரூ. 3 200 000 


45. கடர சரி B - F/ பிழை OD 
C- F / பிழை D — F / lwp QD 


2019 ஜாலை மாதத்திற்கான விற்ற 31.07.2019 இல்‌ இறுதி 
சரக்கின்‌ கொள்விலை (ரூ.) இருப்பு (ரூ.) 


(அ) 7 000 5 000 
(2) 8 000 4 000 


46. 


47. (அ) ரூ. 1 00002) (ஆ) 4000 அலகுகள்‌ 


48. (அ) ரூ. 70 000 (ஆ) ரூ.40 
(இ) ரூ. 210 000 


49. (அ) ரூ.1000 (ஆ) ரூ. 100 000 (02) 
(இ) 100 Gus OD 





33 - கணக்கீடு (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) | க.பொ.த (உயர்‌ spo பரீட்சை - 2019 | இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 
50. (அ) 40% (ஆ) 2% வருடங்கள்‌ / @2) 
2 வருடங்கள்‌ 6 மாதங்கள்‌ 


(80 புள்ளிகள்‌) 





வினா இல. 01 - 30 120 புள்ளிகள்‌ 
31-50 = 80 புள்ளிகள்‌ 


200 புள்ளிகள்‌ 














33 - கணக்கீடு (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) | க.பொ.த (உயர்‌ spo பரீட்சை - 2019 | இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


9536 


AL/2019/33/T-II(NEW) 
Gag 0 BODO KICA முழுப்‌ பதிப்புரிமையுடையது / All Rights Reserved | 














aaga & gom 860௫ oot 


Ò 
திணைக்களம்‌ இலங்கைப்‌ ufo, 


H ப 
hs p> rp 
ions. Sri Lanka Department இலங்கைப்‌ வரீப்சைத்‌ 
கூ E 6065) Soom OF ERASMAS? SHLAA, Coors” டு 6௦6) ஒடு 0655608௧௩5 
) திணைக்களம்‌ இலங்கை DON Hy ty SOM ETA ப்‌ ழ்‌ க்களம்‌ இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 


gasoa evig ovga og (cod eve) மம, 2019 ஐ 


கல்விப்‌ பொதுத்‌ தராதரப்‌ பத்திர (உயர்‌ தர)ப்‌ பரீட்சை, 2019 ஓகஸ்ற்‌ 
General Certificate of Education (Adv. Level) Examination, August 2019 





























குலம்‌ Bad8 mes - இதி 10 8 
மேலதிக வாசிப்பு நேரம்‌ - 10 நிமிடங்கள்‌ 
Additional Reading Time - 10 minutes 


வினாப்பத்திரத்தை வாசித்து, வினாக்களைத்‌ தெரிவுசெய்வதற்கும்‌ விடை எழுதும்போது முன்னுரிமை 
வழங்கும்‌ வினாக்களை ஒழுங்கமைத்துக்‌ கொள்வதற்கும்‌ மேலதிக வாசிப்பு நேரத்தைப்‌ பயன்படுத்துக. 


அறிவுறுத்தல்கள்‌ : 


% முதலாம்‌, இரண்டாம்‌ வினாக்கள்‌ உட்பட ஐந்து வினாக்களுக்கு மாத்திரம்‌ விடை எழுதுக. 
% ஒவ்வொரு வினாவுக்கும்‌ புதிய தாளில்‌ விடை எழுத ஆரம்பித்தல்‌ வேண்டும்‌. 

* உரிய செய்முறைகள்‌ விடைத்தாளுடன்‌ இணைக்கப்படல்‌ வேண்டும்‌. 

* இவ்வினாத்தாளுக்கு 200 புள்ளிகள்‌ வழங்கப்படும்‌. 










Three hours 
















1. சண்முகம்‌ PLC இன்‌ 31.03.2019 இலுள்ளவாறான சுருக்கிய பரீட்சை மீதியானது கீழே தரப்பட்டூள்ளது. 


விபரம்‌ வரவு (ரூ. £000) செலவு (௬.000) 
ஆதனம்‌, பொறி மற்றும்‌ உபகரணங்கள்‌ ................................ 90 000 







01.04.2018 இல்‌ ஆதனம்‌, பொறி மற்றும்‌ உபகரணங்கள்‌ 
மீதான திரண்ட பெறுமானத்‌ தேய்வு .....................௨்‌ூ. ட... 






Pree ere eee க கக்க கக்கு errr errr re 





காசும்‌ காசுக்குச்‌ சமமானவையும்‌.................ஃ4ஃஃஃஃஃஃஃ99999 000 













01.04.2018 இல்‌ உத்தரவாதத்திற்கான ஏற்பாடு ............................. 580 

கூறப்பட்ட மூலதனம்‌ - சாதாரண பங்குகள்‌ ...................௮்‌௨்‌௨.௨.௨.வ 45 500 

01.04.2018 இல்‌ நிறுத்தி வைத்த வருவாய்கள்‌.............................. 6395 

நிர்வாகச்‌ செலவுகள்‌: லவ கதலிப் கத்துக்க கசக்க N கணக்க AÀ 4500 

விறியோத்க விரயங்கள்‌ கவலை ல்லைல கல்வ 5 200 

நிதிச்‌ செல்கள்‌ க்கல்‌ ஸ்கை 750 

எனை: UF GOOSEN பவனில்‌ ப்‌ 1 800 

செலுத்திய வருமானவரி ............../222 222 ப பககக சகச க கக சசககக ககக ககக 1 950 

01.04.2018 இல்‌ வருமானவரிக்கான ஏற்பாடூ..................்‌்‌பபடட 725 
175 200 175 200 





மேலதிக தகவல்கள்‌: 
31.03.2019 இல்‌ முடிவடைந்த வருடத்துக்கான நிதிக்‌ கூற்றுக்களைத்‌ தயாரிப்பதற்கு முன்னர்‌ 
பின்வருவனவற்றுக்கான சீராக்கங்கள்‌ செய்யப்படல்‌ வேணடும்‌. 






[பக்‌. 2 ஐப்‌ பார்க்க 





33- கணக்கீடு (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) | க.பொ.த (உயர்‌ தற)ப்‌ பரீட்சை - 2019 | இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


AL/2019/33/T-II(NEW) -2- 


(i) இயக்குனர்கள்‌ கட்டணமான ரூ. 900 000 ஆனது நிர்வாகச்‌ செலவுகளில்‌ உள்ளடக்கப்பட்டூள்ளது. 
31.03.2019 இல்‌ முடிவடைந்த வருடத்துக்கான கணக்காய்வுக்‌ கட்டணங்கள்‌ ரூ. 250000 ஆக இருந்ததுடன்‌, 
இது வருட இறுதிவரை செலுத்தப்படவோ கணக்கு வைக்கப்படவோ இல்லை. 


(4) வாடிக்கையாளர்‌ ஒருவரால்‌ கம்பனிக்கு எதிராக தாக்கல்‌ செய்யப்பட்ட வழக்கொன்று தொடர்பில்‌ 
10.05.2019 இல்‌ வழங்கப்பட்ட தீர்ப்பின்படி இத்திகதியில்‌ ரூ. 600000 இற்கான கோரிக்கையானது 
வாடிக்கையாளருக்குச்‌ செலுத்தப்பட்டது. இவ்வழக்கானது 01.01.2019 இல்‌ தாக்கல்‌ செய்யப்பட்டதாகும்‌. 
எனினும்‌, கம்பனியானது இக்கோரிக்கையின்‌ மீது 31.03.2019 வரை ஏற்பாடுகள்‌ எதனையும்‌ 
இனங்காணவில்லை. கம்பனியின்‌ நிதிக்‌ கூற்றுக்களை 30.05.2019 இல்‌ வெளியிடுவதற்கு இயக்குனர்‌ 
சபையால்‌ அதிகாரமளிக்கப்பட்டூள்ளது. 


(iii) கம்பனியானது பொருட்களை ஒரு வருட உத்தரவாதத்தில்‌ விற்பனை செய்வதுடன்‌, கடந்த வருடத்தில்‌ 
செய்யப்பட்ட விற்பனைகளுக்காக நடைமுறை வருடத்தில்‌ செலுத்திய உத்தரவாதச்‌ செலவுகள்‌ 
ரூ. 470 000 ஆகும்‌. இது நடைமுறை வருடத்தின்‌ விநியோகக்‌ கிரயங்களில்‌ உள்ளடக்கப்பட்டூள்ளது. 
31.03.2019 இல்‌ உத்தரவாதத்துக்கான ஏற்பாடானது ரூ. 650 000 ஆக மதிப்பிடப்பட்டூள்ளது. 


(iv) கம்பனியானது 01.04.2018 இல்‌ குத்தகை உடன்படிக்கை ஒன்றில்‌ ஈடூபட்டுள்ளதுடன்‌ மோட்டார்‌ 
வாகனமொன்றை 5 வருட காலத்துக்குப்‌ பயன்படூத்துவதற்கான உரிமையைப்‌ பெற்றுள்ளது. 
01.04.2018 இல்‌ மோட்டார்‌ வாகனத்தைப்‌ பயன்படுத்துவதற்கான உரிமையின்‌ கிரயம்‌, பயன்தரு 
ஆயுட்காலம்‌ என்பன முறையே ரூ. 5 960 000, 5 வருடங்கள்‌ என மதிப்பிடப்பட்டூள்ளது. குத்தகை 
உடன்படிக்கையின்படி 01.04.2018 இல்‌ ஆரம்பக்‌ கொடுப்பனவாக ரூ.2500000 ஐச்‌ செலுத்தியுள்ளதுடன்‌ 
31.03.2019 இல்‌ முதலாவது வருடாந்த குத்தகைத்‌ தவணைக்‌ கட்டணமாக ரூ. 1 250 000 ஐயும்‌ 
செலுத்தியிருந்தது. குத்தகை ஆரம்ப அளவீட்டின்படி குத்தகைப்‌ பொறுப்பு ரூ. 3 460 000 ஆகும்‌. 
31.03.2019 இலும்‌ 31.03.2020 இலும்‌ முடிவடையும்‌ வருடங்களுக்கான குத்தகை வட்டிகள்‌ முறையே! 
ரூ. 346000, ரூ. 256000 ஆக இருந்தன. கம்பனியால்‌ செலுத்தப்பட்ட ஆரம்பக்‌ கொடுப்பனவு. முதலாவது 
குத்தகைத்‌ தவணைக்‌ கட்டணம்‌ ஆகியன மட்டூமே குத்தகைக்‌ கொடுப்பனவுகள்‌ கணக்கில்‌, 
பதியப்பட்டிருந்தன. இது தொடர்பில்‌ வேறு எதுவித பதிவுகளும்‌ செய்யப்படவில்லை. 


(4) ஆதனம்‌, பொறி மற்றும்‌ உபகரணங்களின்‌ உள்ளடக்கமும்‌ அவற்றின்‌ திரண்ட பெறுமானத்‌ தேய்வுகளும்‌ 


பின்வருமாறு: 
விபரம்‌ 31.03.2019 இல்‌ 01.04.2018 இல்‌ 
கிரயம்‌/பெறுமதி திரண்ட 
: பெறுமானத்தேய்வு 
(ரூ.000) (ரூ.000) 
காணி 30000 z 
கட்டடங்கள்‌ 45 000 11 000 
காரியாலய உபகரணங்கள்‌ 15 000 4000 
90 000 15 000 


(vi) நடைமுறை வருடத்துக்கான பெறுமானத்தேய்வானது இதுவரை செய்யப்படவில்லை. குத்தகை 
அடிப்படையில்‌ பெறப்பட்ட மோட்டார்‌ வாகனமானது விறியோக நடவடிக்கைகளுக்காகப்‌। 
பயன்படூத்தப்படுவதுடன்‌ கட்டடங்களும்‌ காரியாலய உபகரணங்களும்‌ நிர்வாக நடவடிக்கைகளுக்காகப 
பயன்படுத்தப்படுகின்றன. காரியாலய உபகரணங்கள்‌ கிரயத்தின்‌ மீது வருடாந்தம்‌ 25% நேர்கோட்டூ। 
முறையில்‌ பெறுமானத்தேய்வு செய்யப்படுகின்றது. மோட்டார்‌ வாகனத்தின்‌ எஞ்சிய பெறுமதி பூச்சியம்‌! 
ஆகும்‌. 

(vii) நடைமுறை வருடத்தில்‌ பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆதனம்‌, பொறி மற்றும்‌ உபகரணங்கள்‌ பின்வருமாறு: 

உ 01.07.2018: காணி ஒன்று ரூ. 10 000 000 கிரயத்தில்‌ 
உ 01.10.2018 : காரியாலய உபகரணங்கள்‌ ரூ. 5 000 000 கிரயத்தில்‌ 








இந்த உருப்படிகள்‌ கணக்குகளில்‌ முறையாகப்‌ பதியப்பட்டுள்ளன. 


(viii) கட்டடங்கள்‌ இரண்டாவது தடவையாக 01.04.2018 இல்‌ ரூ. 38 000 000 ஆக மீள்‌ மதிப்பீடு 
செய்யப்பட்டுள்ளன. 31.03.2014 இல்‌ முதற்‌ தடவையாக கட்டடங்கள்‌ மீள்‌ மதிப்பீடு செய்யப்பட்டபோது 
ரூ.1 500000 குறை ஒன்று ஏற்பட்டுள்ளது. இரண்டாவது தடவை மீள்‌ மதிப்பீட்டிற்குப்‌ பின்னர்‌ கட்டடத்தின்‌ 
எஞ்சிய பயன்தரு ஆயுட்காலமானது 8 வருடங்களாக மதிப்பீடு செய்யப்பட்டூள்ளது. கட்டடங்களின்‌ எஞ்சிய 
பெறுமதியானது பூச்சியம்‌ எனக்‌ கொள்க. இரண்டாவது தடவை மீள்‌ மதிப்பீட்டிற்காக எதுவித கணக்கீட்டுப்‌ 
பதிவுகளும்‌ மேற்கொள்ளப்படவில்லை. 

[பக்‌. 3 ஐப்‌ பார்க்க 


33 - கணக்கீடு (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) | க.பொ.த (உயர்‌ தர)ப்‌ பரீட்சை - 2019 | இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


AL/2019/33/T-II(NEW) 3. 3530 


(ix) நடைமுறை வருடத்தில்‌ செலுத்திய வருமானவரியானது கடந்த வருடத்துக்காகச்‌ செலுத்திய 
ரூ. 600 000 ஐயும்‌ உள்ளடக்கியுள்ளது. 31.03.2019 இல்‌ முடிவடையும்‌ வருடத்துக்கான மொத்த 
வருமானவரிப்‌ பொறுப்பானது ரூ. 1 920 000 ஆக மதிப்பிடப்பட்டூள்ளது. 

(x) செலுத்திய இடைக்காலப்‌ பங்கிலாபமான ரூ. 1 500 000 தொகையானது விநியோகக்‌ கிரயங்களில்‌ 
உள்ளடக்கப்பட்டூள்ளது. இயக்குனர்கள்‌ 30.05.2019 இல்‌ பங்குதாரர்களுக்கு ரூ. 1 000 000 இறுதிப்‌ 
பங்கிலாபத்தினைப்‌ பிரேரித்துள்ளனர்‌. 

வேண்டப்படுவது: 


LKAS 1 (நிதிக்‌ கூற்றுக்களைச்‌ சமர்ப்பித்தல்‌) இன்படி பிரசுரிப்பதற்குத்‌ தேவையான சண்முகம்‌ PLC இன்‌ 
பின்வரும்‌ நிதிக்‌ கூற்றுக்கள்‌ (குறிப்புகள்‌ உட்பட): 


(1) 31.03.2019 இல்‌ முடிவடைந்த வருடத்துக்கான இலாபம்‌ அல்லது நட்டம்‌ மற்றும்‌ ஏனைய முற்றுமடங்கிய 
வருமானக்‌ கூற்று 


(2) 31.03.2019 இல்‌ முடிவடைந்த வருடத்துக்கான உரிமையாண்மை மாற்றங்களுக்கான கூற்று 
(3) 31.03.2019 இல்‌ உள்ளவாறு நிதி நிலைமைக்‌ கூற்று 
(மொத்தம்‌ 40 புள்ளிகள்‌) 





க.பொ.த (உயர்‌ தற)ப்‌ பரீட்சை - 2019 
கணக்கீடு — H (புதிய பாடத்திட்டம்‌) 


1. (1) வரையறுத்த சண்முகம்‌ PLC 
31.03.2019 இல்‌ முடிவடைந்த வருடத்திற்கான இலாபம்‌ அல்லது நட்டம்‌ 
மற்றும்‌ ஏனைய முற்றுமடங்கிய வருமானக்கூற்று 

















(ரூ. 000) 
குறிப்பு 

விற்பனை 88 000 
= விற்பனைக்கிரயம்‌ (45 000) 
மொத்த இலாபம்‌ 43 000 
விநியோகக்‌ கிரயங்கள்‌ (4 962) 
நிர்வாகச்‌ செலவுகள்‌ (12 625) 
ஏனைய செலவுகள்‌ (900) 
நிதிச்‌ செலவுகள்‌ (1 096) (19 583) 
வரிக்கு முன்‌ இலாபம்‌ 01 23 417 
(- வருமான வரி 02 (1 795) 
வருடத்திற்கான இலாபம்‌ 21 622 
ஏனைய முற்றுமடங்கிய வருமானம்‌ 

கட்டட மீள்மதிப்பீட்டு மிகை 2500 
வருடத்திற்கான மொத்த முற்றுமடங்கிய வருமானம்‌ 24 122 


























33 - கணக்கீடு (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) | க.பொ.த (உயர்‌ தற)ப்‌ பரீட்சை - 2019 | இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


குறிப்பு 01 : 
பின்வரும்‌ செலவுகள்‌ கழித்தபின்‌ வரிக்குமுன்‌ இலாபம்‌ (ரூ. 000) 





குறிப்பு 02 : 

ஆதனம்‌ பொறி மற்றும்‌ உபகரணங்கள்‌ பெறுமானத்‌ தேய்வு 7875 வருமானவரி (ரூ 000) 

இயக்குநர்‌ கட்டணம்‌ 900 வந்ததது 

கணக்காய்வுக்‌ கட்டணம்‌ 250 Pee டி ade 
மிகை வரி ஏற்பாடு (125) [01] 

வாடிக்கையாளர்‌ இழப்பீட்டு ஏற்பாடு 600 ணா 

விற்பனை உத்தரவாத ஏற்பாடு 540 

குத்தகைக்‌ கடன்‌ வட்டி 346 

சொத்து பயன்படுத்தல்‌ உரிமைத்‌ தேய்வு 1 192 

ஏதாவது ஒரு உருப்படிக்கு 01 புள்ளி வீதம்‌ 
மொத்தம்‌ 02 புள்ளிகள்‌ (18 புள்ளிகள்‌) 





செய்கை : (ரூ. 000) 
1) விநியோகக்‌ கிரயம்‌ 2 நிர்வாக செலவுகள்‌ 
விநியோகக்கிரயம்‌ 5 200 நிர்வாக செலவுகள்‌ 
இடைக்கால பங்குலாபம்‌ (1500) கணக்காய்வுக்‌ கட்டணம்‌ 
விற்பனை உத்தரவாத ஏற்பாடு 540 [01] கட்டட பெறுமானத்‌ தேய்வு 4 750/01] 
விற்பனை உத்தரவாத ஏற்பாடு (470) காரியாலய உபகரண 
சொத்து பயன்படுத்தல்‌ உரி. தேய்வு 1 192 பெறுமானத்‌ தேய்வு 3 125[01] 
4 962 


3) ஏனைய செலவுகள்‌ 4) நிதிச்‌ செலவுகள்‌ 
ஏனைய செலவுகள்‌ 1 800 நிதிச்‌ செலவுகள்‌ 750 


வாடிக்கையாளர்‌ இழப்பீட்டு ஏற்பாடு 600 [01] குத்தகை வட்டி 346 [01] 
கட்டட மீள்மதிப்பீட்டு குறை சீராக்கல்‌ (1 500) [01] 1 096 
900 














(2) வரையறுத்த சண்முகம்‌ PLC 

31.03.2019 இல்‌ முடிவடைந்த வருடத்திற்கான உரிமையாண்மை மாற்றல்‌ கூற்று (ரூ. 000) 
கூறப்பட்ட : ; 
ரன்‌ மீள்‌ நிறுத்தி 

விபரம்‌ ட மதிப்பீட்டு வைத்த மொத்தம்‌ 

மல்கம்‌ ஒதுக்கம்‌ வருவாய்‌ 

01.04.2018 இல்‌ மீதி 45 500 6 395 51 895 

மொத்த முற்றுமடங்கிய வருமானம்‌ 2 500 21 622 24 122 

இடைக்காலப்‌ பங்குலாபம்‌ (1 500)(01)(1 500) 

31.03.2019 இல்‌ மீதி 45 500 2500 26 517 74517 


























(02 புள்ளிகள்‌) 





33 - கணக்கீடு (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) | க.பொ.த (உயர்‌ spo பரீட்சை - 2019 | இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


Download Past Papers at : www.freebooks.|k 




















இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 
(3) வரையறுத்த சண்முகம்‌ PLC 
31.03.2019 இல்‌ உள்ளவாறான நிதிநிலைமைக்கூற்று (ரூ. 000) 
நடைமுறையல்லாச்‌ சொத்துக்கள்‌ : 
ஆதனம்‌ பொறி மற்றும்‌ உபகரணங்கள்‌ 03 71125 
சொத்து பயன்படுத்தல்‌ உரிமை (Right to use asset) 04 4 768 
75 893 
நடைமுறைச்‌ சொத்துக்கள்‌ : 
சரக்கிருப்பு 4 200 
வியாபார வருமதிகள்‌ 17 300 
காசும்‌ காசுக்கு சமமானவையும்‌ 750 22250 
98 143 
உரிமையாணமையும்‌ பொறுப்புக்களும்‌ : 
உரிமையாண்மை : 
கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதனம்‌ 45 500 
ஒதுக்கங்கள்‌ : (01) 
மீள்மதிப்பீட்டு ஒதுக்கம்‌ 2 500 
நிறுத்தி வைத்த வருவாய்‌ (0126 517 29 017 
74 517 


நடைமுறையல்லாப்‌ பொறுப்புக்கள்‌ : 
குத்தகைக்‌ கடன்கொடுத்தோர்‌ 
நடைமுறைப்‌ பொறுப்புக்கள்‌ : 
குத்தகைக்‌ கடன்கொடுத்தோர்‌ 


994 















































வியாபார கொடுக்குமதிகள்‌ 19 000 
வருமான வரிக்கான ஏற்பாடு 570 
ஏனைய கொடுக்குமதிகள்‌ 05 1 500 22 064 
98 143 
குறிப்பு 03 : ஆதனம்‌, பொறி மற்றும்‌ உபகரணங்கள்‌ (ரூ. 000) 
விபரம்‌ காணி கட்டடம்‌ een மொத்தம்‌ 
01.04.2018 இல்‌ மீதி 20000 | 45000 10 000 75 000 
இவ்வருட சேர்ப்பு 10 000 5 000 Onis 000 
மீள்‌ மதிப்பீடு 4 00001) 4 000 
aa அகற்றிய திரண்ட (11 000) 67) (11 000) 
31.03.2019 இல்‌ மீதி 30 000 38 000 15 000 83 000 
திரண்ட பெறுமானத்தேய்வு 
01.04.2018 இல்‌ மீதி 11 000 4 000 15 000 
மீள்மதிப்பீட்டுக்காக அகற்றிய தேய்வு (11 000) (11 000) 
இவ்வருடத்திற்கான பெறுமானத்தேய்வு 4750 3125 7 875 
31.03.2019 இல்‌ மீதி 4750] (01) 7125] 11875 
31.03.2019 இல்‌ முன்கொண்டு செல்‌ மீதி 30 000 33 250 7875 71125 





























33 - கணக்கீடு (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) | க.பொ.த (உயர்‌ spo பரீட்சை - 2019 | இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


குறிப்பு 04 குறிப்பு 05 
சொத்து பயன்படுத்தல்‌ உரிமை (ரூ.000) ஏனைய கொடுக்குமதிகள்‌ (ரூ.000) 
ஆரம்ப மதிப்பிடப்பட்ட கிரயம்‌ 59600 அட்டூுறு கணக்காய்வுக்‌ கட்டணம்‌ 250 [01] 
திரண்ட பெறுமானத்‌ தேய்வு (1192) விற்பனை உத்தரவாத ஏற்பாடு 650 [01] 
4768 வாடிக்கையாளர்‌ இழப்பீட்டு ஏற்பாடு 600 [01] 
ணை 1500 
குறிப்பு 06 


இயக்குனர்கள்‌ 30.05.2019 இல்‌ பங்குதாரர்களுக்கு ரூ. 1 000 000 இறுதிப்‌ பங்கிலாபத்தைப்‌ 


பிரேரித்துள்ளனர்‌. 


(20 புள்ளிகள்‌) 





aes eer 
n [elope] * 









2. (அ) XYZ என்ற உற்பத்திப்பொருள்‌ தயாளன்‌ PLC இனால்‌ உற்பத்தி செய்யப்படுகிறது. இவ்வுற்பத்திப்பொருளின்‌ 
வாராந்த உற்பத்தி 300 அலகுகளில்‌ இருந்து 500 அலகுகள்‌ வரை மாறுபடும்‌. இது இரண்டு வகை 
மூலப்பொருட்களான A, B ஆகியவற்றைப்‌ பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படுகிறது. ஓர்‌ அலகு 
XYZ உற்பத்திப்பொருளை உற்பத்தி செய்வதற்கு மூலப்பொருள்‌ &இல்‌ 102 உம்‌, மூலப்பொருள்‌ 
Bஇல்‌ 5 kg உம்‌ தேவைப்படுகின்றது. பின்வரும்‌ தகவல்கள்‌ மூலப்பொருட்கள்‌ A, B ஆகியவற்றுடன்‌ 


தொடர்பானவை. 

A B 
மறு கட்டளைத்‌ தொகை................... 20 000 ? 
மறு கட்டளை மட்டம்‌......................... 18 000 ? 
ஆகக்கூடிய இருப்பு மட்டம்‌............... ? 19 000 
ஆகக்குறைந்த இருப்பு மட்டம்‌........... ? 5 000 
விநியோகக்‌ காலம்‌ (வாரங்களில்‌): 

ஆகக்குறைந்தது....................... 2 3 
ஆகக்கூடியது....................்‌ு பய 4 5 
வேண்டப்படுவது: 


(1) மூலப்பொருள்‌ A இற்கான ஆகக்கூடிய, ஆகக்குறைந்த இருப்பு மட்டங்கள்‌ 
(2) மூலப்பொருள்‌ B இற்கான மறு கட்டளை மட்டம்‌, மறு கட்டளைத்‌ தொகை 
(3) மூலப்பொருள்கள்‌ A, B ஆகியவற்றுக்கான சராசரி இருப்பு மட்டங்கள்‌ 

(16 புள்ளிகள்‌) 
குமுதா PLC ஆனது 'ஒன்றிணைத்தல்‌', 'முடிவுறுத்தல்‌' எனும்‌ இரண்டு உற்பத்திப்‌ பகுதிகளையும்‌ 
சேவைப்‌ பகுதியான 'களஞ்சியத்தினையும்‌' கொண்டுள்ளது. அடுத்த நிதியாண்டுக்கான பாதிடப்பட்ட 
தகவல்கள்‌ பின்வருமாறு: 


விபரம்‌ மொத்தம்‌ ஒன்றிணைத்தல்‌ முடிவுறுத்தல்‌ களஞ்சியம்‌ 


~ 


(ஆ 


மேற்பார்வையாளர்கள்‌ சம்பளம்‌ (ரூ.000) 1690 530 730 430 
வாடகை (ரூ.000) 2422-55 சகத்கக்க்க டக்க sasia 360 ? ? ? 
மின்சாரம்‌ (ரூ.000) .................. eens 180 ? ? ? 
பாதுகாப்புக்‌ கட்டணங்கள்‌ (h."000) ...... 240 ? ? ? 
இயந்திரங்கள்‌ மீதான பெறுமானத்‌ 

தேய்வு (ரூ.000)... cccescnmecaerswadancseace ? ? ? - 
தளப்பரப்பு (சதுரமீற்றர்‌) .................... 18000 9 000 6 000 3 000 
கிலோவாற்று மணித்தியாலங்கள்‌ ........ 9 000 3 000 4500 1 500 
பாதுகாப்பு ஊழியர்களின்‌ எண்ணிக்கை... 12 5 3 4 
ஊழிய மணித்தியாலங்கள்‌ ............... 21000 7 000 14 000 - 
இயந்திர மணித்தியாலங்கள்‌ ............. 15000 12 000 3 000 - 
மூலப்பொருட்களுக்கான 

வேண்டுகோள்களின்‌ எண்ணிக்கை........... 50 30 20 = 





[பக்‌. 4 ஐப்‌ பார்க்க 


33 - கணக்கீடு (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) | க.பொ.த (உயர்‌ தற)ப்‌ பரீட்சை - 2019 | இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 





Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 
AL/2019/33/T-II(NEW) -4- 


மேலதிக தகவல்கள்‌: 

(i) ஒன்றிணைத்தல்‌, முடிவுறுத்தல்‌ ஆகிய பகுதிகளின்‌ இயந்திரக்‌ கிரயங்கள்‌ முறையே ரூ. 450 000, 
ரூ. 800 000 ஆகும்‌. கம்பனியானது இயந்திரங்களை வருடாந்தம்‌ நேர்கோட்டு முறையில்‌ 20% 
பெறுமானத்தேய்விடுகின்றது. 

(ii) களஞ்சியப்‌ பகுதியின்‌ மொத்த மேந்தலைக்‌ கிரயமானது ஒன்றிணைத்தல்‌, முடிவுறுத்தல்‌ 
பகுதிகளுக்கிடையே அந்தந்தப்‌ பகுதிகளினால்‌ செய்யப்பட மூலப்பொருள்‌ வேண்டூதல்களின்‌ 
எண்ணிக்கையின்‌ அடிப்டையில்‌ மீள்பகிரப்படுகிறது. 

(iii) ஒன்றிணைத்தற்‌ பகுதியானது இயந்திர மணித்தியாலங்களையும்‌ முடிவுறுத்தற்‌ பகுதியானது ஊழிய 
மணித்தியாலங்களையும்‌ மேந்தலைக்‌ கிரயத்தை உறிஞ்சுவதற்காகப்‌ பயன்படுத்துகிறது. 

(iv) கம்பனியானது மொத்த உற்பத்திக்‌ கிரயத்தில்‌ 20% இலாபம்‌ வைத்து பொருட்களை விற்பனை 
செய்கிறது. பின்வரும்‌ விபரங்கள்‌ கம்பனியால்‌ உற்பத்தி செய்யப்பட்ட ABC, POR ஆகிய 
உற்பத்திப்பொருட்களுடன்‌ தொடர்பானவையாகும்‌. 

ABC PQR 


(ஓர்‌ அலகு) (ஓர்‌ அலகு) 
உண்மையாக செலவிட்ட மணித்தியாலங்கள்‌: 


ஒன்றிணைத்தற்‌ பகுதி (இயந்திர மணித்தியாலம்‌) 
முடிவுறுத்தற்‌ பகுதி (ஊழிய மணித்தியாலம்‌) 
உற்பத்தி மேந்தலைக்‌ கிரயம்‌ (ரூ.) 
மூலக்கிரயம்‌ (ரூ.) 
விற்பனை விலை (ரூ.) 
வேண்டப்படூவது: 
(1) பகிர்வு அடிப்படையைப்‌ பெயரிட்டு, மேந்தலைப்‌ பகுப்பாய்வு அட்டவணை (சேவைப்‌ பகுதியின்‌ 
மேந்தலைகளின்‌ மீள்பகிர்வு உட்பட) 


(2) இரண்டூ உற்பத்திப்‌ பகுதிகளுக்குமான மேந்தலை உறிஞ்சுதல்‌ வீதங்கள்‌ 


(3) உற்பத்திப்பொருள்‌ ABC இன்‌ அலகொன்றுக்கான உற்பத்தி மேந்தலைக்‌ கிரயம்‌, அலகொன்றுக்கான 
விற்பனை விலை 

(4) உற்பத்திப்பொருள்‌ POR இன்‌ அலகொன்றுக்கான உற்பத்தி மேந்தலைக்‌ கிரயம்‌, அலகொன்றுக்கான 

மூலக்கிரயம்‌ (24 புள்ளிகள்‌) 

(மொத்தம்‌ 40 புள்ளிகள்‌) 








33 - கணக்கீடு (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) | க.பொ.த (உயர்‌ தற)ப்‌ பரீட்சை - 2019 | இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


வினா - 02 


(அ) (1) மூலப்பொருள்‌ A இற்கான ஆகக்கூடிய இருப்பு மட்டம்‌ = 32000 கிலோ 


3) 


(2) 





மூலப்பொருள்‌ A இற்கான ஆகக்குறைந்த இருப்பு மட்டம்‌ = 6 000 கிலோ 


செய்கை : 
ஆகக்கூடிய இருப்பு 
மட்டம்‌ ROL - (இழிவுப்‌ பாவனை % இழிவு விநியோகக்‌ காலம்‌) + ROQ 


18 000 — (3000% 2) + 20000 


32 000 Kg 


ஆகக்குறைந்த இருப்பு 
மட்டம்‌ ROL - (சராசரி பாவனை % சராசரி விநியோகக்‌ காலம்‌) 
18000 - (4000% 3) 
UY 
6 000 Kg 





(05 புள்ளிகள்‌) 
மூலப்பொருள்‌ B இற்கான மறுகட்டளை மட்டம்‌ = 12 500 கிலோ 
மூலப்பொருள்‌ B இற்கான மறுகட்டளைத்‌ தொகை = 11000 கிலோ (3) 


செய்கை : 
மறுகட்டளை மட்டம்‌ ஆகக்கூடிய பாவனை % ஆகக்கூடிய விநியோகக்‌ காலம்‌ 


2500 [01] X 5 [01] 


12 500 Kg 


மறுகட்டளைத்‌ தொகை : 
ஆகக்கூடிய இருப்பு 
மட்டம்‌ = ROL + ROQ - (இழிவுப்‌ பயன்பாடு X இழிவு விநியோகக்‌ காலம்‌) 
= — 01 
19 000 [01] 12 500 + ROQ (1.500 X 301] 
ROQ = 11000Kg 





(05 புள்ளிகள்‌) 


மூலப்பொருள்‌ & இன்‌ சராசரி இருப்பு மட்டம்‌ - 19000 / 16000 கிலோ 
மூலப்பொருள்‌ B இன்‌ சராசரி இருப்பு மட்டம்‌ = 12000 / 10500 கிலோ 


செய்கை : 
மூலப்பொருள்‌ A 
சராசரி இருப்பு மட்டம்‌ = ஆகக்கூடிய * ஆகக்குறைந்த 
இருப்பு மட்டம்‌ இருப்பு மட்டம்‌ இழிவு மட்டம்‌ + ROQ 
2 


2 
-l01]53 000 +01] 6 000 [01] 6 000 + 
2 201] 


= 19000Kg = 16000 Kg 


மூலப்பொருள்‌ £ 
சராசரி இருப்பு மட்டம்‌ ஆகக்கூடிய * ஆகக்குறைந்த 
இருப்பு மட்டம்‌ இருப்பு மட்டம்‌ இழிவு மட்டம்‌ + ROQ 


2 2 
19 000 [01]; 5 000 5 000 [01+ [01]11 000 
2 2 [01] 


12 000 Kg = 10 500142 


(06 புள்ளிகள்‌) 





33 - கணக்கீடு (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) | க.பொ.த (உயர்‌ spo பரீட்சை - 2019 | இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 



























































(ஆ) (1) மேந்தலைப்‌ பகுப்பாய்வு அட்டவணை (ரூ. 000) 

உட | உற்பத்திப்‌ பகுதி | ஞ்‌ 
கிரய உருப்படி பகிர்வின்‌ அடிப்படை 5 a ஒன்றி முடிவு சியம்‌ 

a ணைத்தல்‌ | றுத்தல்‌ 
மேற்பார்வையாளர்‌ ; 430 
aoe நேரடி ஒதுக்கீடு 1 690 530 730 
வாடகை தளப்பரப்பு (சதுர மீற்றர்‌) 360 180| 120 60 
மின்சாரம்‌ கிலோவாற்று ணை 180 60 90 30 
பாதுகாப்பு பாதுகாப்பு ஊழியர்களின்‌ 100 80 
கட்டணங்கள்‌ எண்ணிக்கை ae a 
இயந்திரங்களுக்கான | இயந்திரக்கிரயம்‌ / நேரடி 250 90 160 = 
பெறுமானத்‌ தேய்வு ஒதுக்கீடு 

2 720 960 1 160 600 

g 3 மூலப்பொருள்‌ வேண்டுகோள்‌ 360 

களஞ்சியம்‌ 5: = (01) 240| (600) 

2 720 1 320 1 400 --- 

(12 புள்ளிகள்‌) 
(2) மேந்தலை உறிஞ்சல்‌ வீதம்‌ - ஒன்றிணைத்தல்‌ பகுதி - ரூ. 110 (2) 
- முடிவுறுத்தல்‌ பகுதி - ரூ.100 

செய்கை : ஒன்றிணைத்தல்‌ பகுதி முடிவுறுத்தல்‌ பகுதி 


... பாதிடப்பட்ட மேந்தலைக்கிரயம்‌ பாதிடப்பட்ட மேந்தலைக்கிரயம்‌ 
மேந்தலை உறிஞ்சல்‌ வீதம்‌ = க ர அ வை வை எ ச வை அவை - 














பாதிடப்பட்ட இயந்திர பாதிடப்பட்ட ஊழிய 
மணித்தியாலம்‌ மணித்தியாலம்‌ 
1 320 000 1 400 000 
12 000 14 000 
= ரூ.110 ரூ. 100 
(04 புள்ளிகள்‌) 


(3) உற்பத்திப்‌ பொருள்‌ ABC இன்‌ 
அலகொன்றுக்கான உற்பத்தி மேந்தலைக்‌ கிரயம்‌ - ரூ. 520 
அலகொன்றுக்கான விற்பனை விலை = ரூ. 1 080 


செய்கை: 
பொருள்‌ ABC இன்‌ அலகொன்றுக்கான உற்பத்தி மேந்தலைக்‌ கிரயம்‌ 


உறிஞ்சப்பட்ட மேந்தலைக்‌ கிரயம்‌ - ஒன்றிணைத்தல்‌ பகுதி -(110 X 2) ரூ.220 
ல்‌ பகுதிய 
முடிவுறுத்தல்‌ பகுத (100 X 3) 


ரூ. 520 


அலகொன்றுக்கான விற்பனை விலை 
மூலக்கிரயம்‌ ரூ. 380[01] 
உறிஞ்சப்பட்ட மேந்தலைக்கிரயம்‌ 
உற்பத்திக்‌ கிரயம்‌ 
இலாபம்‌ (900 X 20) [01] 
~ 100 
விற்பனை விலை 





(04 புள்ளிகள்‌) 





33 - கணக்கீடு (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) | க.பொ.த (உயர்‌ spo பரீட்சை - 2019 | இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


(4) உற்பத்திப்‌ பொருள்‌ PQR இன்‌ 
அலகொன்றுக்கான உற்பத்தி மேந்தலைக்‌ கிரயம்‌ - ரூ. 640 
அலகொன்றுக்கான மூலக்கிரயம்‌ - ரூ. 360 














செய்கை : 
உற்பத்தி மேந்தலைக்கிரயம்‌ 
ஒன்றிணைத்தல்‌ பகுதி (110 X 4) 440 
முடிவுறுத்தல்‌ பகுதி ET aoo X 2) 200 
640 
செய்கை : 
மூலக்கிரயம்‌ 
பொருள்‌ PQR இன்‌ அலகொன்றின்‌ விற்பனை விலை ரூ.1 200 
( இலாபம்‌ 1200 X 20 
120 (200) 
அலகொன்றின்‌ உற்பத்திக்‌ கிரயம்‌ 1 000 
C) உறிஞ்சப்பட்ட மேந்தலைக்கிரயம்‌ (640) 
அலகொன்றிற்கான மூலக்கிரயம்‌ 360 
(04 புள்ளிகள்‌) 
(a) (ஆ) ட 
மொத்தம்‌ 
வினா இல. | (1) | 2) | ௮) [ ௰ ம | (4) iü 
02 05 05 06 12 04 04 04 






































33 - கணக்கீடு (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) | க.பொ.த (உயர்‌ spo பரீட்சை - 2019 | இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


3. கமல்‌ என்பவர்‌ 01.04.2018 இல்‌ வியாபாரமொன்றைத்‌ தொடங்கினார்‌. 31.03.2019 இலுள்ளவாறான கமல்‌ 
வியாபாரத்தின்‌ வரைபு நிதிக்‌ கூற்றுக்களில்‌ இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட மீதிகள்‌ கீழே தரப்பட்டுள்ளன. 


ஆதனம்‌, பொறி மற்றும்‌ உபகரணங்கள்‌ - கிரயத்தில்‌ ............... 
இருப்புக்கள்‌ (கணக்கீட்டுப்‌ பதிவுகளின்‌ அடிப்படையில்‌) ................ 


கடகி க் குக்குட கு குடகு க்குட கடுகு etter terete tree rrr 
இதுக்கு வக்க கடுக வக்க கடு கட்டி கடக டிடிடி க உக்க கக உக உக கடக உ ககக ௰ ௫௬௧௪௧௫௯௪௫௯ ௬௯௨௫௧௬௬௧௭ 
ரதத ரதத நதர டடத கவர EIE 


கக்க 


முற்பணமாகப்‌ பெற்றவை ..............2/-/2ைககக ககக ககக வ வவ கவை 
31.03.2019 இல்‌ முடிவடைந்த வருடத்துக்கான இலாபம்‌................ 
01.04.2018 இல்‌ ஈடுபடுத்திய மூலதனம்‌................... “யை ககயக ககக 
வியாபாரத்தின்‌ அனைத்து காசுக்‌ கொடுக்கல்வாங்கல்களும்‌ வங்கி நடைமுறைக்‌ கணக்கொன்றின்‌ ஊடாகச்‌ 
செய்யப்படுகின்றன. 
31.03.2019 இல்‌ முடிவடைந்த வருடத்துக்கான வரைபு நிதிக்‌ கூற்றுக்களைத்‌ தயாரிக்கும்போது பின்வரும்‌ 
விடயங்கள்‌ கருத்திற்‌ கொள்ளப்படவில்லை என்பது பின்னர்‌ கண்டுபிடிக்கப்பட்டூள்ளது. 
(i) 31.03.2019 இல்‌ முடிவடைந்த வருடத்துக்கான ஆதனம்‌, பொறி மற்றும்‌ உபகரணங்களின்‌ 
பெறுமானத்தேய்வு ரூ. 500 000 ஆகும்‌. 
(4) 2019 மார்ச்‌ மாதத்துக்கான காட்சியறை வாடகை ரூ. 80 000 ஆனது முற்செலுத்திய வாடகைக்‌ 
கணக்கில்‌ உள்ளடக்கப்பட்டூள்ளது. 





[பக்‌. 5 ஐப்‌ பார்க்க 





33 - கணக்கீடு (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) | க.பொ.த (உயர்‌ தர)ப்‌ பரீட்சை - 2019 | இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 
AL/2019/33/T-II(NEW) -5- 


2019 மார்ச்‌ மாதத்துக்கான மின்சாரக்‌ கட்டணம்‌ ரூ. 5 000 ஆனது 31.03.2019 வரை செலுத்தப்படவோ 
கணக்கில்‌ பதியப்படவோ இல்லை. 


30.03.2019 இல்‌ ரூ. 80 000 கிரயத்தில்‌ கடனுக்குக்‌ கொள்வனவு செய்யப்பட்ட பொருட்கள்‌ கணக்குப்‌ 
புத்தகங்களில்‌ பதிவுசெய்யப்படவில்லை. 


30.03.2019 இல்‌ ரூ. 200 000 கிரயமான பொருட்கள்‌ ரூ. 400 000 காசுக்கு விற்பனை செய்யப்பட்டமை 
கணக்குப்‌ புத்தகங்களில்‌ பதிவுசெய்யப்படவில்லை. எனினும்‌ இதற்காகப்‌ பெறப்பட்ட காசோலையானது 
01.04.2019 இல்‌ வங்கியில்‌ வைப்பிலிடப்பட்டுள்ளது. 


இவ்வருடத்தில்‌ ரூ. 40 000 கிரயமான இருப்பு உருப்படிகள்‌ அழிவடைந்துள்ளதுடன்‌ இவ்வுருப்படிகள்‌ 
விற்பனை செய்யக்கூடிய நிலையில்‌ இருக்கவில்லை. எனினும்‌ இவ்வுருப்படிகள்‌ 31.03.2019 
இலுள்ளவாறான இருப்புக்களில்‌ கிரயத்தில்‌ உள்ளடக்கப்பட்டூுள்ளதுடன்‌ அவற்றுக்குத்‌ தேறக்கூடிய 
பெறுமதி ஒன்று காணப்படவில்லை. 
வாடிக்கையாளர்‌ ஒருவர்‌ 40 உருப்படிகளைக்‌ கொள்வனவு செய்வதற்குக்‌ கட்டளை ஒன்றை 
முன்வைத்துள்ளார்‌. இப்பொருட்களுக்கான விற்பனை விலை ரூ. 240 000 ஆகக்‌ காணப்படூவதுடன்‌ 
இத்தொகையானது நடைமுறை வருடத்துள்‌ பெறப்பட்டுள்ளது. பெறப்பட்ட இத்தொகையானது 
முற்பணமாகப்‌ பெற்றவை கணக்கில்‌ பதியப்பட்டூள்ளது. எவ்வாறெனினும்‌ இவற்றில்‌ அரைவாசிப்‌ 
பொருட்கள்‌ மட்டுமே 31.03.2019 வரை வாடிக்கையாளருக்கு விநியோகிக்கப்பட்டூள்ளதுடன்‌ 
அவற்றின்‌ கிரயம்‌ ரூ. 80 000 ஆகும்‌. மேலும்‌ இந்த விநியோகம்‌ தொடர்பில்‌ எதுவித பதிவுகளும்‌ 
செய்யப்படவில்லை. மிகுதிப்‌ பொருட்கள்‌ அடுத்த வருடத்தில்‌ விநியோகிக்கப்படல்‌ வேண்டும்‌. 
(viii) 28.03.2019 இல்‌ கடன்பட்டோர்‌ ஒருவரிடமிருந்து பெற்ற ரூ. 20000 காசோலை ஒன்று 31.03.2019 இல்‌ 
வங்கியால்‌ மறுக்கப்பட்டுள்ளமையை 03.04.2019 இல்‌ பெறப்பட்ட வங்கிக்கூற்று வெளிப்படுத்தியுள்ளது. 
(1%) மேலும்‌ 31.03.2019 இல்‌ வங்கியில்‌ கடன்பட்டோர்‌ ஒருவரினால்‌ நேரடியாக ரூ. 50000 காசோலை ஒன்று 
வைப்புச்‌ செய்யப்பட்டுள்ளதனையும்‌ இவ்வங்கிக்கூற்று காட்டுகிறது. இத்தொகையானது வரைபு நிதிக்‌ 
கூற்றுக்களைத்‌ தயாரிக்கும்போது மீளப்பெற முடியாத தொகையொன்றாகப்‌ பதிவழிக்கப்பட்டிருந்தது. 
(x) வியாபாரத்தினால்‌ உடைமையாளரின்‌ பிள்ளைக்கு பரீட்சைக்‌ கட்டணமாகச்‌ செலுத்தப்பட்ட ரூ. 2000 
ஐயும்‌ வங்கிக்கூற்று வெளிப்படுத்துகிறது. 


வேண்டப்படுவது: 
(1) கணக்கீட்டூச்‌ சமன்பாட்டினைப்‌ பயன்படுத்தி (1) தொடக்கம்‌ (x) வரையிலுள்ள உருப்படிகளின்‌ 
தாக்கத்தினைக்‌ (பெறுமதிகளுடன்‌) காட்டுவதுடன்‌, ஒவ்வொரு பெறுமதியும்‌ அதிகரிக்குமாயின்‌ 
(+) எனவும்‌ குறைவடையுமாயின்‌ (-) எனவும்‌ அந்தந்தப்‌ பெறுமதிகளுக்கு எதிரே குறிப்பிடுக. 
(இவ்வினாவிற்கு விடையளிப்பதற்காகக்‌ கீழே தரப்பட்டுள்ள மாதிரியைப்‌ பயன்படுத்துக.) 


(2) 31.03.2019 இல்‌ முடிவடைந்த வருடத்திற்கான திருத்திய வரைபு இலாபத்தைக்‌ காட்டுவதற்கான 
கூற்று 
(3) மேலே தரப்பட்ட உருப்படிகள்‌ (11), (111), (iv), (ix), (x) ஆகியவற்றைத்‌ திருத்துவதற்கான / 


பதிவதற்கான நாட்குறிப்புப்‌ பதிவுகள்‌ (விளம்பல்‌ உட்பட) 
தர ep (மொத்தம்‌ 40 புள்ளிகள்‌) 





[பக்‌. 6 ஐப்‌ பார்க்க 


33 - கணக்கீடு (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) | க.பொ.த (உயர்‌ தர)ப்‌ பரீட்சை - 2019 | இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 





Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 















































வினா - 03 
(1) (ரூ. 000) 
சொத்துக்கள்‌ பொறுப்புக்கள்‌ 
டண, ச [21 ele சன ee 
க [ச g |ant | | | OZ | So, 
ணம கள 
மீதி 4500 | 600 820 | 480 | 610 100 90 240 6 580 
(i) _ 500 -500 
(ii) _ 80 - 80 
(iii) +5 -5 OD 
(iv) + 80 + 80 
(v) - 200 + 400 + 200 
(vi) _ 40 -40 
(vii ~ 80 — 120 + 40 
(viii) +20 _20 
(ix) +50 +50 
(x) -2 -2 
ü 4000 | 360 840 | 400 | 1038 180 95 120 6 243 



































நிரல்களின்‌ மொத்தம்‌ கணிப்பிடப்பட்ட இரண்டு 


உருப்படிகளுக்கு 01 புள்ளி வீதம்‌ மொத்தம்‌ 04 புள்ளிகள்‌ 





(20 புள்ளிகள்‌) 


(2) 31.03.2019 இல்‌ முடிவடைந்த வருடத்திற்கான திருத்திய வரைபு இலாபக்கூற்று  (ரூ.£000) 








31.03.2019 இல்‌ முடிவடைந்த வருடத்திற்கென கணிப்பிடப்பட்ட இலாபம்‌ 580 
கூட்டு: பதியப்படாத விற்பனை இலாபம்‌ (காசு) (400 - 200) 200 (01) 
பதியப்படாத விற்பனை இலாபம்‌ (கடன்‌) (120 - 80) 4001) 

அறவிடமுடியாக்கடன்‌ பதிவழிப்பு மீளப்பெறல்‌ so QD) 290 

870 
கழி : ஆதனம்‌ பொறி மற்றும்‌ உபகரண பெறுமானத்‌ தேய்வு 5௦0 


காட்சியறை வாடகை oD 
501) 


மின்சாரக்‌ கட்டணம்‌ 























இருப்பு அழிவு நட்டம்‌ oD (625) 
திருத்திய தேறிய இலாபம்‌ (01) 245 
(08 புள்ளிகள்‌) 





33 - கணக்கீடு (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) | க.பொ.த (உயர்‌ spo பரீட்சை - 2019 | இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 











(3) பொது நாளேடு (ரூ.“000) 
விபரம்‌ வரவு | செலவு 
(11)  இலாபநட்டக்‌ ௧/கு (வாடகை) வரவு 80 
முற்செலுத்திய வாடகைக்‌ ௧/கு செலவு 80 


(முற்செலுத்திய வாடகைக்‌ கணக்கில்‌ பதியப்பட்டிருந்த வாடகைச்‌ செலவு சீராக்கப்பட்டது) 


(111) | இலாபநட்டக்‌ ௧/கு (மின்சாரம்‌) வரவு 5 
அட்டூறு மின்சாரக்‌ ௧/கு செலவு 5 


(மார்ச்‌ மாத மின்சாரக்‌ கட்டணம்‌ சீராக்கப்பட்டது) 


(iv) | இலாபநட்டக்‌ ௧/கு (கொள்வனவு) வரவு 80 
வியாபாரக்‌ கொடுக்குமதிகள்‌ ௧/கு செலவு 80 
(ஏடுகளில்‌ பதியத்தவறிய கடன்கொள்வனவு பதியப்பட்டது) 


(ix) | காசுக்‌ ௧/கு வரவு 50 
இலாபநட்டக்‌ ௧/கு (அறவிடமுடியாக்கடன்‌ மீளப்பெற்றது) செலவு 50 


(அறவிடமுடியாக்கடனாகப்‌ பதிவழிக்கப்பட்ட வியாபார வருமதிகள்‌ வங்கிக்கு நேரடியாகக்‌ 
கிடைத்தது திருத்தப்பட்டது) 














(x) பற்றுக்‌ க/கு வரவு 2 D 
காசுக்‌ ௧/கு செலவு @2) 2 
(உரிமையாளரின்‌ காசுப்‌ பற்று பதியப்பட்டது) 
S எல்லா விளம்பல்களுக்கும்‌ மொத்தமாக 02 புள்ளிகள்‌ 
(12 புள்ளிகள்‌) 





வினா இல. (1) (2) (3) மொத்தம்‌ 
03 20 | 08 | 12 40 





























33 - கணக்கீடு (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) | க.பொ.த (உயர்‌ spo பரீட்சை - 2019 | இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 
AL/2019/33/T-II(NEW) -6- 


4. (அ) மதன்‌ டிரேடர்ஸ்‌ ஆனது பெறுமதிசேர்‌ வரிக்காக (VAT) பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனமாகும்‌. 
பின்வருவன 31.12.2018 இலுள்ளவாறான இந்நிறுவனத்தின்‌ நிதி நிலைமைக்‌ கூற்றில்‌ இருந்து 
பிரித்தெடுக்கப்பட்ட மீதிகளாகும்‌. 


வியாபாரக்‌ கடன்கொடுத்தோர்‌ ......... 
செலுத்தவேண்டிய VAT  ............... 


பின்வரும்‌ கொடுக்கல்வாங்கல்கள்‌ 31.01.2019 இல்‌ முடிவடைந்த மாதத்தில்‌ இந்நிறுவனத்தில்‌ 
இடம்பெற்றுள்ளன. 


திகதி கொடூக்கல்வாங்கல்‌ 
05.01.2019 வரையறுத்த அமலா (PVT) கம்பனியிடமிருந்து கடனுக்கு ரூ. 230 000 பொருட்கள்‌ 
கொள்வனவு (இக்கொள்வனவானது ரூ. 30 000 VAT உள்ளடக்கியுள்ளது. 
10.01.2019 ரூ. 150000 கிரயமான பொருட்கள்‌ ரூ. 207 000 இற்கு காசுக்கு விற்பனை 
(இவ்விற்பனையானது ரூ. 27 000 VAT உள்ளடக்கியுள்ளது.) 


12.01.2019 31.12.2018 இலுள்ளவாறான கடன்பட்டோர்‌ மீதியின்‌ முழுத்தொகையும்‌ கழிவுக்கு 
உட்பட்டு ரூ. 110 000 பெறப்பட்டது. 

15.01.2019 31.12.2018 இலுள்ளவாறான கடன்கொடுத்தோருக்கு முழுத்தொகையும்‌ கொடுத்துத்‌ 
தீர்க்கப்பட்டது. 

16.01.2019 வரையறுத்த அமலா (PVT) கம்பனிக்குக்‌ கொடுக்க வேண்டிய தொகை கொடுத்துத்‌ 
தீரக்கப்பட்டதுடன்‌ ரூ. 5 000 கழிவும்‌ பெறப்பட்டது. 

18.01.2019 நாதன்‌ டிரேடர்ஸ்‌ இடமிருந்து ரூ. 360 000 பட்டியல்‌ விலையுடன்‌ கூடிய பொருட்கள்‌ 
ரூ. 345 000 இற்கு கடனுக்குக்‌ கொள்வனவு செய்யப்பட்டன. 
(இக்கொள்வனவானது ரூ. 45 000 VAT ஐ உள்ளடக்கியுள்ளது.) 

20.01.2019 ஜெயம்‌ PLC இற்கு ரூ. 350 000 கிரயம்‌ கொண்ட பொருட்கள்‌ 
ரூ. 460 000 இற்கு கடனுக்கு விற்பனை செய்யப்பட்டன. 

(இவ்விற்பனையானது ரூ. 60 000 VAT ஐ உள்ளடக்கியுள்ளது.) 

28.01.2019 செலுத்திய காரியாலயச்‌ செலவுகள்‌ ரூ. 60 000 ஆகும்‌. 

30.01.2019 ஜெயம்‌ PLC இடமிருந்து கிடைக்கவேண்டிய தொகையின்‌ பகுதிக்‌ கொடுப்பனவாக 
ரூ. 360 000 பெறப்பட்டது. 

செலவுகளின்‌ மீது VAT இல்லை எனக்‌ கருதுக. 
வேண்டப்படூவது: 
(1) 31.01.2019 இல்‌ முடிவடைந்த மாதத்துக்கான வியாபாரத்தின்‌ பின்வரும்‌ மூலப்‌ பதிவேடூகள்‌: 
(1) காசுப்‌ பெறுவனவுகள்‌ நாளேடூ 
(ii) காசுக்‌ கொடுப்பனவுகள்‌ நாளேடூ 
(ili) கொள்வனவு நாளேடூ 
(2) 31.01.2019 இல்‌ முடிவடைந்த மாதத்துக்கான பின்வரும்‌ கணக்குகள்‌: 
(1) வியாபார கடன்பட்டோர்‌ கட்டுப்பாட்டுக்‌ கணக்கு 

(i) வியாபார கடன்கொடுத்தோர்‌ கட்டுப்பாட்டுக்‌ கணக்கு 

(iii) VAT கட்டுப்பாட்டுக்‌ கணக்கு 

(iv) காசுக்‌ கணக்கு 





[பக்‌. 7 ஐப்‌ பார்க்க 





33 - கணக்கீடு (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) | க.பொ.த (உயர்‌ தற)ப்‌ பரீட்சை - 2019 | இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


AL/2019/33/T-II(NEW) aTa 


(ஆ) பின்வரும்‌ தகவல்கள்‌ சுஹாதா விளையாட்டுக்‌ கழகத்தின்‌ 2019 மார்ச்‌ மாதத்துடன்‌ தொடர்புடையனவாகும்‌. 
இவ்விளையாட்டுக்‌ கழகமானது இலாப நோக்கற்ற முறையில்‌ செயற்படுகின்றது. 


விபரம்‌ 31.03.2019 இல்‌ 28.02.2019 இல்‌ 
(ரூ.000) (ரூ.000) 

ஆதனம்‌, பொறி மற்றும்‌ உபகரணங்கள்‌ (கொண்டூசெல்‌ மீதியில்‌) 1 000 

வருமதி சந்தா 60 

முற்பணமாகப்‌ பெற்ற சந்தா ? 


வங்கியிலுள்ள காசு ? 
திரண்ட நிதி ? 820 
பின்வரும்‌ கொடுக்கல்வாங்கல்கள்‌ 31.03.2019 இல்‌ முடிவடைந்த மாதத்தில்‌ இவ்விளையாட்டுக்‌ கழகத்தில்‌ 
இடம்பெற்றவையாகும்‌. 
(1) பெற்ற அங்கத்துவ சந்தா ரூ. 300000 ஆகும்‌. (இது மாதத்‌ தொடக்கத்தில்‌ கிடைக்க வேண்டிய சந்தா 
ரூ. 40000 ஐயும்‌ 2019 ஏப்ரல்‌ மாதத்திற்காகப்‌ பெறப்பட்ட ரூ. 70000 இனையும்‌ உள்ளடக்கியுள்ளது.) 
(11) இம்மாதத்தில்‌ 14புதிய அங்கத்தவர்கள்‌ விளையாட்டூக்கழத்தில்‌ இணைந்துள்ளதுடன்‌ ஒவ்வொருவரும்‌ 
நுழைவுக்‌ கட்டணமாக ரூ. 10000 ஐச்‌ செலுத்தியுள்ளனர்‌. 
Gii) 01.03.2019 இல்‌ ரூ. 300 000 கிரயமுடைய காரியாலய உபகரணங்கள்‌ காசுக்குக்‌ கொள்வனவு 
செய்யப்பட்டுள்ளன. 
(iv) சம்பளங்களாக ரூ. 180 000 செலுத்தப்பட்டது. (31.03.2019 இலுள்ளவாறான அட்டூறு சம்பளங்கள்‌ 
ரூ. 30 000 ஆகும்‌.) 
இவ்விளையாட்டூக்‌ கழகமானது அதன்‌ சகல காசுக்‌ கொடுக்கல்வாங்கல்களையும்‌ வங்கி நடைமுறைக்‌ 
கணக்கொன்றினூடாக மேற்கொள்கின்றது. 28.02.2019 இல்‌ இக்கழகத்தின்‌ காசு மீதியானது அத்திகதியிலுள்ள 
வங்கிக்கூற்று மீதியுடன்‌ இணங்கியது. எனினும்‌ 31.03.2019 இலுள்ள வங்கிக்கூற்று மீதியானது அத்திகதியிலுள்ள 
காசுக்‌ கணக்கு மீதியுடன்‌ இணங்கவில்லை. வங்கிக்கூற்றின்படி பின்வரும்‌ கொடுக்கல்வாங்கல்கள்‌ 2019 
மார்ச்‌ மாதத்தில்‌ இடம்பெற்றுள்ளன. 


வசூலிக்கப்பட்ட காசோலைகள்‌ ............. 4 -யைகைகவ வ ககவவக வவ வவ வவ வவ 
கொடுப்பனவுக்காகச்‌ சமர்ப்பிக்கப்பட்ட காசோலைகள்‌ ......... “வக 
வங்கியில்‌ நேரடியாக வைப்புச்‌ செய்யப்பட்ட நன்கொடைகள்‌............ 
காரியாலய வாடகைக்கான நிலையியற்‌ கட்டளைக்‌ கொடுப்பனவு  ...... 
நன்கொடையாகக்‌ கிடைத்த நேரடி வைப்புக்களும்‌ காரியாலய வாடகைக்கான நிலையியற்‌ கட்டளைக்‌ 
கொடுப்பனவுகளும்‌ வங்கிக்கூற்றினைப்‌ பெற்றதன்‌ பின்னரே காசுக்‌ கணக்கில்‌ பதியப்பட்டன. நன்கொடைகளும்‌ 
நுழைவுக்‌ கட்டணங்களும்‌ அவை பெறப்பட்ட மாதத்திற்குரிய வருமானமாக இனங்காணப்படூகிறது. 
வேண்டப்படுவது: 
(1) 31.03.2019 இல்‌ முடிவடைந்த மாதத்துக்கான காசுக்‌ கணக்கு 
(2) 2019 மார்ச்‌ மாதத்துக்கான வங்கி இணக்கக்கூற்று 
(3) 31.03.2019 இல்‌ முடிவடைந்த மாதத்துக்கான வருமானக்‌ கூற்று 
(4) 31.03.2019 இலுள்ளவாறான முற்பணமாகப்‌ பெற்ற சந்தா, திரண்டநிதி 
(20 புள்ளிகள்‌) 
(மொத்தம்‌ 40 புள்ளிகள்‌) 





[பக்‌. 8 ஐப்‌ பார்க்க 





33 - கணக்கீடு (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) | க.பொ.த (உயர்‌ தற)ப்‌ பரீட்சை - 2019 | இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


Download Past Papers at : www.freebooks.|k 




















இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 
வினா - 04 
(அ) (1) 0) காசுப்‌ பெறுவனவு நாளேடூ 
2 பகுப்பாய்வு 
திகதி a விபரம்‌ யூ பெறுமதி ன்‌ | ஏனைய | ஏனைய 
ஷே கழிவு விற்பனை | VAT S வரு பெறு 
a பிடர்‌ மானம்‌ வனவு 
2019 ; 
விற்பனை 207 000 | 180 000 | 27000 
01.10 
01.12 கடன்பட்டோர்‌ 10 000 110 000 110 000 
01.30 ஜெயம்‌ PLC 360 000 360 000 
மொத்தம்‌ பொதும 10 000 677 000 | 180 000 | 27 000 | 470 000 --- --- 
பேரேட்டுக்கு 
மாற்றப்பட்டது) 



































** ஏதாவது இரண்டு உருப்படிகளுக்கு 01 புள்ளி வீதம்‌ மொத்தம்‌ 04 புள்ளிகள்‌ 


(1) 


காசுக்‌ கொடுப்பனவு நாளேடு 




















த பகுப்பாய்வு 
பெ. 7 
திகதி ௫ விபரம்‌ பெறுமதி : கடன்‌ ஏனைய | ஏனைய 
kb கழிவு கொள்வ VAT கொடுத்‌ | செலவு | கொடுப்‌ 
8 னவு தோர்‌ . 
தார்‌ கள்‌ பனவு 
2019 : : ள்‌ 
01.15 கடன்கொடுத்தோர்‌ 70 000 70 000 
01.16 அமலா PVT 5000 | 225000 225 000 
01.28 காரியாலயச்‌ செலவு 60 000 60 000 
மொத்தம்‌ (பொதுப்‌ 5 000 | 355000 --- ---- | 295 000 | 60 000 --- 
பேரேட்டுக்கு மாற்றப்‌ 
பட்டது) 



































* ஏதாவது இரண்டு உருப்படிகளுக்கு 01 புள்ளி வீதம்‌ மொத்தம்‌ 03 புள்ளிகள்‌ 















































(111) கொள்வனவு நாளேடூ 
திகதி = வழங்குநர்‌ பெறுமதி | VAT | மொத்தம்‌ 
05.01.2019 அமலா PVT 200 000 | 30000 230 000 
18.01.2019 நாதன்‌ டிரேடர்ஸ்‌ 300 000 | 45 000 | 345000 
மொத்தம்‌ (பொது பேரேட்டூக்கு 500 000 | 75000 575 000 
மாற்றப்பட்டது) 
** ஏதாவது மூன்று உருப்படிகளுக்கு 01 புள்ளி வீதம்‌ மொத்தம்‌ 02 புள்ளிகள்‌ 
(11 புள்ளிகள்‌) 
(2) (i) வியாபார கடன்பட்டோர்‌ கட்டூப்பாட்டூக்‌ ௧/கு 
மீதி 120 000 | காசு 470 000 ட 
. . ஏதாவது மூன்று 
விற்பனை 400 000 | கொடுத்த கழிவு 10 000 உருப்படிகளுக்கு 
VAT கட்டுப்பாடு 60 000 | மீ.செ. 100 000 01 புள்ளி வீதம்‌ 
580 000 580 000 மொத்தம்‌ 02 
புள்ளிகள்‌ 



































33 - கணக்கீடு (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) | க.பொ.த (உயர்‌ spo பரீட்சை - 2019 | இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


(11) வியாபார கடன்கொடூத்தோர்‌ S GLT GS ௧/கு 





























































































































70 000 A 
காசு 295 000 | மீதி ஏதாவது மூன்று 
பெற்ற கழிவு 5 000 | கொள்வனவு 500 000 உருப்படிகளுக்கு 
மீ.செ. 345 000 | VAT கட்டுப்பாடு 75 000 01 புள்ளி வீதம்‌ 

மொத்தம்‌ 02 
645 000 645 000 ‘ i 
புள்ளிகள்‌ 
(iii) VAT கட்டுப்பாட்டுக்‌ க/கு 
க.கொ.கட்டூப்பாட்டு க/கு | 75 000 | மீதி 30000 ஏதாவது இரண்டூ 
மீ.செ. 42 000 | விற்பனை 27000 மப 
த 01 புள்ளி வீதம்‌ 
க.ப. கட்டூப்‌ ட 
ப்பன்‌ இ 60000 மொத்தம்‌ 02 
aa ட HG புள்ளிகள்‌ 
000 117 000 
(iv) காசுக்‌ க/கு 
மீதி 30 000 | க.கொ. கட்டூப்பாட்டு ௧/கு 295 000 ட்‌ த 
விர்‌ 180 000 @ i 60 000  தோவது இரண்டு 
ற்பனை ஏனைய செலவுகள்‌ உருப்படிகளுக்கு 
க.ப. கட்டுப்பாட்டு க/கு | 470 000 | மீ.செ. 352 000 01 புள்ளி வீதம்‌ 
VAT கட்டுப்பாடு 27 000 மொத்தம்‌ 03 
707 000 707 000 பயப்‌ 
(09 புள்ளிகள்‌) 
(ஆ) (1) காசுக்‌ க/கு 
மீ.வ. 80 | காரியாலய உபகரணம்‌ 300 
சந்தா 300 | சம்பளம்‌ 180 
நுழைவுக்கட்டணம்‌ 140 | காரியாலய வாடகை 10 
பெற்ற நன்கொடை 20 | மீ.செ. 50 
540 540 





























* கணிப்பிடப்பட்ட இறுதி மீதி உட்பட இரண்டு உருப்படிகளுக்கு 01 புள்ளி வீதம்‌ மொத்தம்‌ 





























04 புள்ளிகள்‌ 
(04 புள்ளிகள்‌) 
(2) 2019 மார்ச்‌ மாதத்திற்கான வங்கி இணக்கக்கூற்று (ரூ.“000) 
சீராக்கிய காசேட்டூ மீதி 50 
(+) மாற்றப்படாத காசோலை 130 
180 
(-) வசூலிக்கப்படாத காசோலை (40) 
30.03.2019 இல்‌ வங்கிக்கூற்றின்படி மீதி 140 
(06 புள்ளிகள்‌) 





33 - கணக்கீடு (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) | க.பொ.த (உயர்‌ spo பரீட்சை - 2019 | இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 





























3) சுஹாதா விளையாட்டுக்‌ கழகம்‌ 
31.03.2019 இல்‌ முடிவடைந்த மாதத்திற்கான வருமானக்கூற்று (ரூ.000) 

வருமானம்‌ : 

சந்தா 350 
நுழைவுக்கட்டணம்‌ 140 O 

பெற்ற நன்கொடைகள்‌ 20 510 
செலவுகள்‌ : 

ஆதனம்‌ பொறி உபகரணத்‌ தேய்வு 100 (02) 

சம்பளம்‌ 210 QD 

காரியாலய வாடகை 10 QD (320) 
மிகை 190 

(08 புள்ளிகள்‌) 


செய்கை : 
சந்தாக்‌ ௧/கு ஆதனம்‌ பொறி மற்றும்‌ உபகரண o/s 
மீ.வ. 800 | பெறுமானத்‌ 100 
தேய்வு 
வருமானச்‌ செலவுக்‌ 300 | மீ.செ. 1000 
௧/கு 





மீ.வ. 40 








மீ.செ. - 1100 






























































& ஏதாவது மூன்று உருப்படி & ஏதாவது இரண்டு உருப்படி 
களுக்கு 01 புள்ளி வீதம்‌ களுக்கு 01 புள்ளி வீதம்‌ 
மொத்தம்‌ 02 புள்ளிகள்‌ மொத்தம்‌ 02 புள்ளிகள்‌ 





(4) 31.03.2019 இல்‌ உள்ளவாறான முற்பணமாகப்‌ பெற்ற சந்தா = ரூ. 70 000(01) 
31.03.2019 இல்‌ உள்ளவாறான திரண்டநிதி = ரூ. 1 010 000 


செய்கை : (ரூ.£000) 
திரண்டநிதி 


(+) மிகை 














(02 புள்ளிகள்‌) 
(அ) (ஆ) 
வினா இல. மொத்தம்‌ 
10) (2 (0 | 2 | ௮) | A 
04 40 
11 09 | 04 06 08 02 



































33 - கணக்கீடு (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) | க.பொ.த (உயர்‌ தர)ப்‌ பரீட்சை - 2019 | இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


AL/2019/33/T-II(NEW) -8- 

































5. (அ) நதியா, கங்கா ஆகியோர்‌ சிறப்புச்‌ சந்தை ஒன்றை நடாத்துவதற்கு 01.04.2018 இல்‌ பங்குடைமை 
உடன்படிக்கை ஒன்றினைச்‌ செய்துள்ளனர்‌. அதேநாளில்‌ அவர்கள்‌ பின்வரும்‌ சொத்துக்களை தமது 
மூலதனமாக வியாபாரத்துக்குக்‌ கொண்டு வந்துள்ளனர்‌: 


நதியா கங்கா 

(ரூ.000) (ரூ.000) 
காணி 1 500 - 
கட்டடங்கள்‌ 1 000 1 000 
காரியாலய உபகரணங்கள்‌ - 1 000 
காசு 500 - 


பங்குடைமை உடன்படிக்கையின்‌ நிபந்தனைகள்‌ பின்வருமாறு காணப்பட்டன: 





* பங்காளரிடையே இலாப நட்டமானது 01.04.2018 இல்‌ அவர்களால்‌ ஈடுபடுத்தப்பட்ட மூலதன 
விகிதத்தில்‌ பகிரப்படும்‌. 





* பங்குடைமையின்‌ ஆரம்பத்‌ திகதியிலிருந்து வருடத்தின்‌ முதல்‌ ஆறு மாதங்களுக்கு ஒவ்வொரு 
பங்காளரும்‌ மாதாந்த சம்பளமாக ரூ. 50 000 இற்கும்‌ அதன்‌ பின்னர்‌ ரூ. 60 000 மாதாந்த 
சம்பளத்துக்கும்‌ உரித்துடையவர்‌ ஆவர்‌. 


% பங்காளர்கள்‌ பங்குடைமைக்கு வழங்கிய கடனுக்கு 8% வருடாந்த வட்டிக்கு உரித்துடையவர்கள்‌. 





% வியாபாரத்தில்‌ நன்மதிப்புக்‌ கணக்கினைப்‌ பராமரிக்காது பங்காளரின்‌ மூலதனக்‌ கணக்கினூடாகப்‌ 
பங்குடைமையின்‌ நன்மதிப்புச்‌ சீராக்கம்‌ செய்யப்படல்‌ வேண்டும்‌. 
வியாபாரத்தின்‌ 31.03.2019 இலுள்ளவாறு சுருக்கிய பரீட்சை மீதி பின்வருமாறு: 
விபரம்‌ வரவு (ரூ.'000) செலவு (ரூ.000) 
ர்‌ கவ்வு AT மரகத 5 000 


சக்கி க்க க்கட கக்குககி கடக கக்க ககக ககக௬௬ 


செயற்பாட்டூச்‌ செலவுகள்‌ ............. வைவ்‌ 





ஆதனம்‌, பொறி மற்றும்‌ உபகரணங்கள்‌.......ஃஃஃஃஃ 4500 
பெறுமானத்தேய்வு............. வக வவவவவகவகை 200 
திரண்ட பெறுமானத்‌ தேய்வு ...............--ைையவை 200 
01.01.2019 இல்‌ நதியாவால்‌ வழங்கப்பட்ட கடன்‌ 1 500 
செலுத்திய காப்புறுதிக்‌ கட்டூப்பணம்‌ ...........ஃஃஃஃஃ 500 


பங்காளர்களுக்குச்‌ செலுத்திய சம்பளங்கள்‌: 


ஒடிக்க வகிக்க கட்கு கககுகுகுகுகுகுகு குக டிகடிககககக்க ககக கசுகக்சுக்குகுக்குககககககக கக்க 


இருக வடிகிகு ககக டிலட்குகககுகுகுகுகுகுக்குகுகுக்க ககக கககககககககசுகசக்ககககககஉ௰க ௧௬௪௭ 
ssssssssesesoeoseosssssssssssrporessosessssoenseeeseesssse 


aa AAEE DEE NTE E E 3 800 
13 200 13 200 








மேலதிக தகவல்கள்‌: 
(1) இவ்வருடத்தில்‌ வியாபாரத்திலிருந்து ரூ. 80 000 கிரயமுடைய பொருட்களை நதியா எடுத்துள்ளார்‌. 
இது வியாபாரத்தின்‌ கணக்குப்‌ புத்தகங்களில்‌ பதியப்படவில்லை. 


[பக்‌. 9 ஐப்‌ பார்க்க 





33 - கணக்கீடு (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) | க.பொ.த (உயர்‌ தற)ப்‌ பரீட்சை - 2019 | இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


AL/2019/33/T-II(NEW) -9- 





(ii) 


(iii) 


(iv) 


(1) வியாபாரத்தினால்‌ செலுத்திய காப்புறுதிக்‌ கட்டுப்பணத்தின்‌ உள்ளடக்கம்‌ பின்வருமாறு: 
* சிறப்புச்‌ சந்தைக்கான தீக்காப்புறுதி - ரூ. 300000 
* நதியாவின்‌ ஆயுள்‌ காப்புறுதி - ரூ. 200000 

(vi) 31.03.2019 இல்‌ சாரங்கன்‌ இவ்வியாபாரத்தில்‌ ஒரு பங்காளராக அனுமதிக்கப்பட்டார்‌. அவர்‌ 
பங்குடைமைக்கு ரூ. 1 500 000 ஐ மூலதனமாக இட்டதுடன்‌ இது தனியான கணக்கொன்றில்‌ 
பதியப்பட்டூள்ளது. புதிய இலாப நட்டப்‌ பகிர்வு வீதமானது நதியா, கங்கா, சாரங்கன்‌ 
ஆகியோருக்கிடையில்‌ முறையே 3 : 2: 1 ஆகும்‌. இத்‌ திகதியில்‌ வியாபாரத்தின்‌ நன்மதிப்பானது 
ரூ. 600 000 ஆக மதிப்பிடப்பட்டுள்ள போதிலும்‌ இதுவரையில்‌ கணக்குகளில்‌ பதியப்படவில்லை. 

வேண்டப்படூவது: 


(1) 31.03.2019 இல்‌ முடிவடைந்த வருடத்துக்கான பங்குடைமையின்‌ வருமானக்‌ கூற்று 


(2) 31.03.2019 இல்‌ முடிவடைந்த வருடத்துக்கான பங்காளர்‌ மூலதனக்‌ கணக்குகளும்‌ நடைமுறைக்‌ 


(20 புள்ளிகள்‌) 
(ஆ) பாடசாலை ஒன்று அதன்‌ ஆசிரியர்களுக்கான வருடாந்த சுற்றுலாவொன்றைத்‌ திட்டமிடூகின்றது. 
அப்பாடசாலையின்‌ கணக்கீட்டுப்‌ பாட ஆசிரியரால்‌ சுற்றுலா தொடர்பாக மதிப்பிடப்பட்ட தகவல்கள்‌ 
பின்வருமாறு: 
ஆசிரியர்‌ ஒருவரிடமிருந்து அறவிடப்படவேண்டிய கட்டணம்‌ ரூ. 1 500 
40 ஆசனங்களைக்‌ கொண்ட பேருந்து ஒன்றுக்கான வாடகைக்‌ கட்டணம்‌ ரூ. 40 000 
பேருந்து ஒன்றுக்கான சாரதி, உதவியாளருக்கான கொடுப்பனவு ரூ. 2000 
ஆசிரியர்‌ ஒருவருக்கான உபசரணைச்‌ செலவுகள்‌ ? 
மொத்த கிரயத்தை ஈடுசெய்வதற்குத்‌ தேவையான ஆசிரியர்களின்‌ எண்ணிக்கை 100 
சுற்றுலாவுக்கு எதிர்பார்க்கப்படும்‌ ஆகக்கூடிய ஆசிரியர்களின்‌ எண்ணிக்கை 120 
ஒரு பேருந்தில்‌ பயணிக்கும்‌ ஆசிரியர்களின்‌ எண்ணிக்கை அதிலுள்ள ஆசனங்களின்‌ எண்ணிக்கையின்‌ 
அடிப்படையில்‌ வரையறுக்கப்பட்டூள்ளது. 
வேண்டப்படுவது: 


கங்கா, தனது தனிப்பட்ட காசைப்‌ பயன்படுத்தி கொள்வனவு செய்த ரூ. 400 000 கிரயமுடைய 
பொருட்கள்‌ பங்குடைமைக்கு வழங்கப்பட்டுள்ளன. இப்பொருட்களின்‌ கிரயத்தை வியாபாரத்துக்கான 
கங்காவின்‌ மூலதனப்‌ பங்களிப்பாகக்‌ கருதுவதற்குத்‌ தீர்மானிக்கப்பட்டது. ஆனால்‌ இவை தொடர்பாக 
புத்தகங்களில்‌ எதுவித பதிவுகளும்‌ செய்யப்படவில்லை. எனினும்‌, இப்பொருட்கள்‌ அனைத்தும்‌ 
இவ்வருடத்தில்‌ விற்பனை செய்யப்பட்டுள்ளதுடன்‌ விற்பனைக்‌ கணக்கிலும்‌ பதியப்பட்டுள்ளன. 







நதியா வழங்கிய கடனுக்கான வட்டியானது செலுத்தப்படவோ அல்லது கணக்கில்‌ பதியப்படவோ 
இல்லை. 






கங்காவின்‌ ரூ. 65000 தொகையான தனிப்பட்ட வருமானவரியானது வியாபாரத்தினால்‌ 
செலுத்தப்பட்டூள்ளது. இது வியாபாரத்தின்‌ செயற்பாட்டூச்‌ செலவாகப்‌ பதியப்பட்டூள்ளது. 












(பங்காளர்களுக்கான பகிர்வுகள்‌ உட்பட) 





கணக்குகளும்‌ 













(1) சுற்றுலாவுக்கான மொத்த நிலையான கிரயம்‌ 





(2) ஆசிரியர்‌ ஒருவருக்கான பங்களிப்பு 





(3) ஆசிரியர்‌ ஒருவருக்கான உபசரணைச்‌ செலவு 





(4) சுற்றுலாவுக்கான பாதுகாப்பு எல்லை (எண்ணிக்கை, ரூபா பெறுமதியில்‌) 

(5) எதிர்பார்க்கப்படும்‌ ஆகக்கூடிய எண்ணிக்கையான ஆசிரியர்கள்‌ பங்குபற்றினால்‌ சுற்றுலாவின்‌ 
மூலம்‌ பெறப்படும்‌ மிகை 

(6) 90 ஆசிரியர்கள்‌ மாத்திரம்‌ பங்குபற்றுவார்களாயின்‌ மொத்தக்‌ கிரயத்தை ஈடூ செய்வதற்காக 
ஆசிரியர்‌ ஒருவரிடமிருந்து அறவிட வேண்டிய கட்டணம்‌ 









(20 புள்ளிகள்‌) 
(மொத்தம்‌ 40 புள்ளிகள்‌) 





[பக்‌. 10 ஐப்‌ பார்க்க 





33 - கணக்கீடூ (புள்ளி 


வழங்கும்‌ திட்டம்‌) | க.பொ.த (உயர்‌ தர)ப்‌ பரீட்சை - 2019 | இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


































































































வினா - 05 
நதியா, கங்கா பங்குடமை 
(அ) (1) 31.03.2019 இல்‌ முடிவடைந்த வருடத்திற்கான வருமானக்கூற்று 
(ரூ. 000) 
விற்பனை 5 000 
(-) விற்பனைக்‌ கிரயம்‌ (2 120) 
மொத்த லாபம்‌ 2 880 
கழிக்குக : 
செயற்பாட்டுச்‌ செலவுகள்‌ 1 135 
காப்புறுதிக்‌ கட்டணம்‌ 300 (1) 
பெறுமானத்‌ தேய்வு 200 
நதியா கடன்‌ வட்டி 30 (1665) 
தேறிய இலாபம்‌ 1 215 
( பகிர்வுகள்‌ 
பங்காளர்‌ சம்பளம்‌ நதியா ஞ்‌ 
கங்கா 660 (1320) 
(105) 
நட்ட பகிர்வு நதியா DR 63 
கங்கா 42 105 
(07 புள்ளிகள்‌) 
செய்கை : 
விற்பனைக்கிரயம்‌ 
விற்பனைக்‌ கிரயம்‌ 1 800 
கொள்வனவு 400 
பொருள்‌ பற்று நதியா (80) 
2120 
(2) பங்காளர்‌ மூலதனக்‌ கணக்கு (ரூ. 000) 
விபரம்‌ நதியா கங்கா | சாரங்கன்‌ | விபரம்‌ நதியா கங்கா சாரங்கன்‌ 
நன்மதிப்பு 300 200 100 | காணி * 1 500 
GD கட்டடம்‌ * 1000) * 1000 
மீ.செ. 3 060 | 2440 1 400 | காரியாலய உபகரணம்‌ * 1 000 
காசு * 500 
சாரங்கன்‌ கொண்டு வந்த 1 500(01) 
காசு QD 
கொள்வனவு 400 
நன்மதிப்பு 360 240 
3 360 | 2640 1 500 3 360 2 640 1 500 
* ஏதாவது நான்கு விடயங்களுக்கு மொத்தம்‌ 02 புள்ளிகள்‌ 








33 - கணக்கீடு (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) | க.பொ.த (உயர்‌ spo பரீட்சை - 2019 | இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


Download Past Papers at : www.freebooks.|k 


















































இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 
பங்காளர்‌ நடைமுறைக்‌ கணக்கு (ரூ. 000) 
விபரம்‌ நதியா | கங்கா விபரம்‌ நதியா | கங்கா 
பற்றுக்கள்‌ 80 (01) கடன்‌ வட்டி 30 
i i 660 
வருமானவரி 65 சம்பளம்‌ 660 
ஆயுள்‌ காப்புறுதி 200D 
சம்பளம்‌ 300 500 
நட்டம்‌ 63 42 
மீ.செ. 47 53 
690 660 690 660 
(13 புள்ளிகள்‌) 
(ஆ) (1) மொத்த நிலையான கிரயம்‌ - ரூ. 126000 
செய்கை : 
பேரூந்து வாடகைக்‌ கட்டணம்‌ (40000 % 3) 120 000 
சாரதி மற்றும்‌ உதவியாளர்‌ கொடுப்பனவு (2000 % 3) 6000 
126000 
(03 புள்ளிகள்‌) 
(2) ஆசிரியர்‌ ஒருவருக்கான பங்களிப்பு - ரூ.1260 
செய்கை : 1 
அலகு ஒன்றிற்கான பங்களிப்பு = 126000 
100101] = ரூ.1260 
(03 புள்ளிகள்‌) 


(3) 
செய்கை : 

ஆசிரியர்‌ ஒருவரிடம்‌ 

அறவிடப்படவேண்டிய 
கட்டணம்‌ 


ஆசிரியர்‌ ஒருவருக்கான 
பங்களிப்பு 


1 500 


1 260 


1 260 


ஆசிரியர்‌ ஒருவருக்கான 


. 1 500 
உபசரணைச்‌ செலவு 


ரூ. 240 


சுற்றுலாவுக்கான பாதுகாப்பு 


(4) 
சுற்றுலாவுக்கான பாதுகாப்பு 
செய்கை : 

எதிர்பார்க்கப்படும்‌ 

ஆசிரியர்களின்‌ 
எண்ணிக்கை 


வ்‌ ய 


பாதுகாப்பு எல்லை 
(எண்ணிக்கை) 


120 
20 
பாதுகாப்பு எல்லை 
ஆசிரியர்களின்‌ 
எண்ணிக்கை 
20 X 1500 


ரூ. 30 000 


பாதுகாப்பு எல்லை 


(பெறுமதி) a 


33 - கணக்கீடு (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) | க.பொ.த (உயர்‌ spo பரீட்சை - 2019 | இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


Download Past Papers at : www.freebooks.|k 


எல்லை (எண்ணிக்கை) = 


எல்லை (பெறுமதி) - ரூ. 





ஆசிரியர்‌ ஒருவருக்கான உபசரணைச்‌ செலவு = ரூ. 240 093) 


ஆசிரியர்‌ ஒருவருக்கான 
உபசரணைச்‌ செலவு 


ஆசிரியர்‌ ஒருவருக்கான உபசரணைச்‌ 


செலவு 





(03 புள்‌6 
20 ஆசிரியர்கள்‌ 
30 000 


சமப்பாட்டுப்புள்ளி 
ஆசிரியர்‌ எண்ணிக்கை 


ஆசிரியர்‌ ஒருவரிடம்‌ 
அறவிடப்படும்‌ கட்டணம்‌ 


40 





இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 





பாதுகாப்பு எல்லை _ எதிர்பார்க்கப்பட்ட  சமப்பாட்டூப்புள்ளி 
(பெறுமதி) வருமானம்‌ வருமானம்‌ 
ள்‌ இபத 150 000107] 
ரூ. 30 000 
(04 புள்ளிகள்‌) 
(5) எதிர்பார்க்கப்படூும்‌ ஆகக்கூடிய எண்ணிக்கையான ஆசிரியர்கள்‌ 
பங்குபற்றினால்‌ சுற்றுலாவின்‌ மூலம்‌ பெறப்படும்‌ மிகை ரூ. 25 200 


செய்கை : 
எதிர்பார்க்கப்படும்‌ மிகை = மொத்த பங்களிப்பு - நிலையான கிரயம்‌ 
151 200 —[01]126 000 


ரூ. 25 200 


அல்லது 


எதிர்பார்க்கப்படும்‌ பாதுகாப்பு எல்லை X ஆசிரியர்‌ ஒருவருக்கான 
மிகை எண்ணிக்கை பங்களிப்பு 


20 X 1260 
ரூ. 25 200 





(03 புள்ளிகள்‌) 
(6) 90 ஆசிரியர்கள்‌ மாத்திரம்‌ பங்குபற்றுவார்களாயின்‌ மொத்தக்‌ கிரயத்தை ஈடூ 
செய்வதற்காக ஆசிரியர்‌ ஒருவரிடம்‌ அறவிடப்பட வேண்டிய கட்டணம்‌ = ரூ. 1 640 
செய்கை : 
மொத்த நிலையான மொத்த மாறும்‌ 
: a : 
கிரயம்‌ கிரயம்‌ 
பங்குபற்றுவோர்‌ எண்ணிக்கை 


126000 + 21 600 


ஆசிரியரிடம்‌ அறவிடப்பட 
வேண்டிய கட்டணம்‌ 





























90 
ரூ. 1 640 
அல்லது 
பங்குபற்றுவோர்‌ மொத்த நிலையான கிரயம்‌ 
எண்ணிக்கை ஆசிரியரிடம்‌ அறவிடப்பட ஆசிரியர்‌ ஒருவருக்கான 
வேண்டிய கட்டணம்‌ மாறும்‌ கிரயம்‌ 
126 000 
அ அறன்‌ ம துன 
l வேண்டிய கட்டணம்‌ 
டாக்ட 126 000 - 21600 
90 
ரூ. 1 640 
(04 புள்ளிகள்‌) 
(அ) (ஆ) a 
வினா இல. மொத்தம்‌ 
10) (2 (0 | 2 | ௮) | 0 | 6) ட) 
05 40 
07 13 | 03 03 03 04 03 04 









































33 - கணக்கீடு (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) | க.பொ.த (உயர்‌ தர)ப்‌ பரீட்சை - 2019 | இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


AL/2019/33/T-II(NEW) - 10 - 






6. (அ) பின்வருன அனுராதா PLC இன்‌ 31.03.2019 இல்‌ முடிவடைந்த வருடத்துடன்‌ தொடர்புடைய 
தகவல்களாகும்‌. 


விற்பனை வருமானம்‌ ................ 


வருடத்திற்கான இலாபம்‌ .................. 
வருமானவரிச்‌ செலவுகள்‌ .................. 


வட்டிச்‌ செலவுகள்‌ .................. 


மேலும்‌ 31.03.2019 இல்‌ பின்வரும்‌ மீதிகளும்‌ கிடைக்கப்பெற்றன. 
ரூ.000 

சாதாரண பங்கு மூலதனம்‌ (வழங்கிய பங்குகளின்‌ மொத்த எண்ணிக்கை 150 000) ...... 4200 

மொத்தச்‌ சொத்துக்கள்‌ .......... | 4 வவ லைனை லை ல்லை 
01.04.2018 இல்‌ மொத்தச்‌ சொத்துக்களும்‌ நிறுத்தி வைத்த வருவாய்களும்‌ முறையே ரூ. 6600 000, 
ரூ. 1 200 000 ஆகும்‌. 31. 03. 2019 இலுள்ளவாறு கம்பனியின்‌ பொறுப்புக்கள்‌ நீண்டகாலக்‌ கடன்களை 
மாத்திரம்‌ உள்ளடக்கியுள்ளதாகக்‌ கருதுக. 

வேண்டப்படூவது: 

31.03.2019 இல்‌ முடிவடைந்த வருடத்துக்கான பின்வரும்‌ விகிதங்களைக்‌ கணிக்குக: 

(1) தேறிய இலாபம்‌ 

(2) வட்டிக்‌ காப்பு 

(3) உரிமையாண்மை மீதான திரும்பல்‌ 

(4) பங்கொன்றிற்கான உழைப்புக்கள்‌ 

(5) உரிமையாண்மையில்‌ கடன்‌ (10 புள்ளிகள்‌) 


கமலா PLC ஆனது பழைய இயந்திரமொன்றைப்‌ பிரதியீடு செய்து புதிய இயந்திரமொன்றைப்‌ 
பெற்றுக்கொள்ள உத்தேசிக்கின்றது. கம்பனியின்‌ முகாமைக்‌ கணக்காளர்‌ புதிய இயந்திரம்‌ தொடர்பில்‌ 
பின்வரும்‌ மதிப்பீடு செய்யப்பட்ட தகவல்களை வழங்கியுள்ளார்‌. 
கொள்வனவு விலை ரூ. 1 200 000 
பயன்தரு ஆயுட்காலம்‌ 5 வருடங்கள்‌ 
எஞ்சிய பெறுமதி ரூ. 200 000 
நிறுவுதற்‌ கட்டணங்கள்‌ ரூ. 75 000 
இடத்தினைத்‌ தயார்ப்படூத்தலுக்கான செலவுகள்‌ ரூ. 125 000 
வருடாந்த பராமரிப்புக்‌ கிரயம்‌ ரூ. 100 000 
மேலதிக தகவல்கள்‌: 
(1) புதிய இயந்திரத்துக்குரிய மேலதிக தொழிற்படு மூலதனத்துக்கான தேவைப்பாடு ரூ. 300 000 
ஆகும்‌. இது இச்செயற்றிட்டத்தின்‌ இறுதிக்‌ காலத்தில்‌ மீளப்பெறப்படூம்‌. 
(ii) புதிய இயந்திரத்தின்‌ காரணமாக செயற்பாட்டுக்‌ கிரயத்தில்‌ எதிர்பார்க்கப்படும்‌ வருடாந்த 
சேமிப்புக்கள்‌ ரூ. 500 000 ஆகும்‌. 
(iii) புதிய இயந்திரமானது பெற்றுக்கொள்ளப்படூமாயின்‌, பழைய இயந்திரத்தை செயற்றிட்டத்தின்‌ 
ஆரம்பத்தில்‌ ரூ. 400 000 இற்கு விறபனை செய்ய முடியுமென மதிப்பிடப்பட்டூள்ளது. 
(iv) இச்செயற்றிட்டத்தின்‌ எதிர்பார்க்கப்படும்‌ திரும்பல்‌ வீதம்‌ 12% ஆகும்‌. 
(v) கழிவீட்டுக்‌ காரணிகள்‌ 12% இல்‌ : 


தகம்‌ 1 தராத Poe கர த 





கழிவீட்டுக்‌ காரணி | 089 | 0.80 | 0.71 | 0.64 | 057 
வேண்டப்படூவது: 
(1) செயற்றிட்டத்தின்‌ காசு உட்பாய்ச்சல்கள்‌, காசு வெளிப்பாய்ச்சல்களின்‌ அட்டவணையும்‌ அதன்‌ 
தேறிய நிகழ்காலப்‌ பெறுமதியும்‌ 
(2) தேறிய நிகழ்காலப்‌ பெறுமதியின்‌ அடிப்படையில்‌ புதிய இயந்திரத்தைக்‌ கொள்வனவு செய்வது 
தொடர்பிலான சிபாரிசு (10 புள்ளிகள்‌) 


[பக்‌. 11 ஐப்‌ பார்க்க 





33 - கணக்கீடு (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) | க.பொ.த (உயர்‌ தற)ப்‌ பரீட்சை - 2019 | இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


AL/2019/33/T-II(NEW) - 11 - 





(இ) நிர்மலா PLC இன்‌ சில சொத்துக்கள்‌, பொறுப்புக்களின்‌ மீதிகள்‌ பின்வருமாறு. 









விபரம்‌ 31.03.2019 இல்‌ (ரூ) 31.03.2018 இல்‌ (ரூ.) 
வியாபார வருமதிகள்‌ 250 000 180 000 
வியாபார கொடுக்குமதிகள்‌ 110 000 140 000 
செயற்பாட்டூுச்‌ செலவுகள்‌ சென்மதி 15 000 -= 
காசும்‌ காசுக்குச்‌ சமமானவையும்‌ ? 120 000 






31.03.2019 இல்‌ முடிவடைந்த வருடத்தில்‌ இக்கம்பனியில்‌ பின்வரும்‌ கொடுக்கல்வாங்கல்கள்‌ இடம்பெற்றுள்ளன. 

(i) இவ்வருடத்துக்கான மொத்த விற்பனைகள்‌, கொள்வனவுகள்‌ ஆகியன முறையே ரூ. 1 200 000, 

ரூ. 550 000 ஆக இருந்தன. (எல்லா கொள்வனவுகளும்‌ விற்பனைகளும்‌ கடனடிப்படையில்‌ 
மேற்கொள்ளப்பட்டுள்ளன.) 








(li) இவ்வருடத்தில்‌ வியாபாரக்‌ கடன்பட்டோருக்கு அனுமதித்த காசுக்‌ கழிவுகள்‌ ரூ. 30 000 ஆகும்‌. 


(iii) ரூ. 35 000 பெறுமானத்தேய்வு உட்பட இவ்வருடத்துக்கான மொத்த செயற்பாட்டூச்‌ செலவுகள்‌ 
ரூ. 95 000 ஆகும்‌. 









(iV) இவ்வருடத்துக்கான வட்டி, வருமானவரிச்‌ செலவுகள்‌ ஆகியன முறையே ரூ. 25000, ரூ. 65000 
ஆக இருந்தன. இவ்வருடத்தில்‌ செலுத்திய வட்டி, செலுத்திய வருமானவரி ஆகியன முறையே 
ரூ. 20000, ரூ. 75 000 ஆக இருந்தன. 


(v) இவ்வருடத்தில்‌ செலுத்திய மொத்த இடைக்காலப்‌ பங்கிலாபம்‌ ரூ. 60 000 ஆகும்‌. 







(Vi) இவ்வருடத்தில்‌ கம்பனியானது 30 000 சாதாரண பங்குகளை ஒவ்வொன்றும்‌ ரூ. 20 இல்‌ வழங்கியது. 
இப்பங்கு வழங்கலானது ரூ. 200 000 ஒதுக்கம்‌ மூலதனமாக்கப்பட்டமையை உள்ளடக்கியுள்ளது. 
வழங்கிய மிகுதிப்‌ பங்குகளுக்காகக்‌ கிடைக்க வேண்டிய காசானது இவ்வருடத்தில்‌ பெறப்பட்டுள்ளது. 







(Vil) கம்பனியானது நீண்டகாலக்‌ கடனின்‌ பகுதிக்‌ கொடுப்பனவாக ரூ. 220 000 ஐ இவ்வருடத்தில்‌ 
செலுத்தியுள்ளது. 










வேண்டப்படூவது: 






LKAS 7 காசுப்‌ பாய்ச்சற்‌ கூற்று) இன்படி 31.03.2019 இல்‌ முடிவடைந்த வருடத்துக்கான காசுப்‌ பாய்ச்சற்‌ 
கூற்று (செயற்பாட்டு காசுப்‌ பாய்ச்சல்களை இனங்காண்பதற்காக நேர்‌ முறையினைப்‌ பயன்படுத்துக.) 

(20 புள்ளிகள்‌) 
(மொத்தம்‌ 40 புள்ளிகள்‌) 









33 - கணக்கீடு (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) | க.பொ.த (உயர்‌ தற)ப்‌ பரீட்சை - 2019 | இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 








வினா - 06 
(அ) (1) தேறிய இலாப விகிதம்‌ = 6.67% அல்லது 7% @2) 
செய்கை : 
தேறிய இலாப விகிதம்‌ - எர டைவ்‌ X 100 
600 
= 9000 for] 








6.67% அல்லது 7% 





(2) வட்டிக்‌ காப்பு விகிதம்‌ =9 தடவைகள்‌ 











செய்கை : 
வரிச்‌ ன்‌ ல D + வட்‌ 
வட்டிக்‌ காப்பு விகிதம்‌ = ரிக்கு மு a TULD ட்டி 
A 
640 +80 
80 
= 9 தடவை 











(3) உரிமையாண்மை மீதான திரும்பல்‌ விகிதம்‌ = 10% (2) 


செய்கை : 
உரிமையாண்மை மீதான _ வருடத்திற்கான இலாபம்‌ 
திரும்பல்‌ விகிதம்‌ உரிமையாணமை 


600 





X 100 











॥ 
ஸ்‌ 
Q 
ஃ 





(4) பங்கொன்றிற்கான உழைப்பு - ரூ.4 (92) 





செய்கை : 


வருடத்திற்கான இலாபம்‌ 
சாதாரண பங்குகளின்‌ எண்ணிக்கை 


600 
BET 


= ரூ.4 





பங்கொன்றிற்கான உழைப்பு = 











(5) உரிமையாண்மையில்‌ கடன்‌ விகிதம்‌ = 40% அல்லது 0.4 





செய்கை : 
கடன்‌ மூலதனம்‌ 


உரிமையாண்மையில்‌ கடன்‌ விகிதம்‌ = — X 100 
உரிமை மூலதனம்‌ 


2 400 


—.—_ 01 
6 000 01] 


= 40% / 04 














(10 புள்ளிகள்‌) 





33 - கணக்கீடு (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) | க.பொ.த (உயர்‌ spo பரீட்சை - 2019 | இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. al 


Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


(ஆ) (1) செயற்றிட்ட காசு உட்பாய்ச்சல்‌, வெளிப்பாய்ச்சல்‌ அட்டவணை (ரூ. 000) 





வருடங்கள்‌ 


காசுப்பாய்ச்சல்‌ 
0 1 2 3 4 5 





காசு உட்பாய்ச்சல்‌ 


பழைய இயந்திர 

விற்பனை 400 
மேலதிக தொழிற்பட 300 
மூலதனம்‌ மீளப்பெறல்‌ 
செயற்பாட்டு 500 
கிரயத்தின்‌ சேமிப்பு 500 500 500 500 


எஞ்சிய பெறுமதி (01) 200 
ன்ப வு 400 500 500 500 500| 1000 
உட்பாய்ச்சல்‌ 

காசு 
வெளிப்பாய்ச்சல்கள்‌ 
கொள்வனவு விலை (1200) 
நிறுவுதல்‌ கட்டணம்‌ (75) OD 
இடத்தினைத்‌ 
தயாரபைடுத்தல்‌ (125) 
செலவு 


மேலதிக தொழிற்படு 

மூலதனம்‌ Go) 
வருடாந்த (100) (100) 
பராமரிப்புக்‌ கிரயம்‌ 
மொத்த காசு 
வெளிப்பாய்ச்சல்‌ 


வருடாந்த தேறிய (1300) 400 400 400 400 900 
காசுபபாயசசல 



































(100) (100) (100) 





(1700) (100) (100) (100) (100) (100) 
































தேறிய நிகழ்காலப்பெறுமதி = ரூ. +429 000 





தேறிய காசுப்‌ கழிவு செய்யப்பட்ட 
பாய்ச்சல்‌ காசுப்பாய்ச்சல்‌ 
(1300) ; (1300) 
400 356 
400 320 
400 284 
400 256 
900 513 
+ 429 












































(09 புள்ளிகள்‌) 

(2) சிபார்சு : தேறிய நிகழ்காலப்பெறுமதி நேர்க்கணியமாக இருப்பதனால்‌ புதிய 
இயந்திரத்தினைக்‌ கொள்வனவு செய்ய முடியும்‌. @ 

ழூ (01 புள்ளிகள்‌) 





33 - கணக்கீடு (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) | க.பொ.த (உயர்‌ spo பரீட்சை - 2019 | இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


Download Past Papers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


(இ) நிர்மலா PLC இன்‌ 
31.03.2019 இல்‌ முடிவடைந்த வருடத்திற்கான காசுப்பாய்ச்சல்கூற்று (ரூ. 000) 
செயற்பாட்டு நடவடிக்கை மூலமான காசுப்பாய்ச்சல்‌ 











வாடிக்கையாளரிடமிருந்து பெற்ற காசு 1 100 

வழங்குநர்களுக்கும்‌ செயற்பாட்டுச்‌ செலவுகளுக்கும்‌ 

கொடுத்த காசு (580 + 45) (625) 

செயற்பாட்டில்‌ உருவான காசு 475 

கழி. : செலுத்திய வட்டி (20) 
செலுத்திய வருமான வரி (75) 

செயற்பாட்டு நடவடிக்கை மூலம்‌ உருவான தேறிய 380 

காசுப்பாய்ச்சல்‌ 





முதலீட்டு நடவடிக்கை மூலமான காசுப்பாய்ச்சல்‌ 
ஆதனம்‌ பொறி மற்றும்‌ உபகரணம்‌ விற்பனை 250 


ஆதனம்‌ பொறி மற்றும்‌ உபகரணம்‌ கொள்வனவு (410) 





முதலீட்டு நடவடிக்கைக்காகப்‌ பயன்படூத்திய தேறிய (160) 


காசுப்பாய்ச்சல்‌ 


நிதியிடல்‌ நடவடிக்கை மூலமான காசுப்பாய்ச்சல்‌ 





























சாதாரண பங்கு வழங்கல்‌ 400 

செலுத்திய இடைக்காலப்‌ பங்குலாபம்‌ (60) OD 
நீண்டகாலக்கடன்‌ மீளச்‌ செலுத்தியது (220) (01) 

நிதியிடல்‌ நடவடிக்கை மூலம்‌ உருவான தேறிய 120 
காசுப்பாய்ச்சல்‌ 

காசும்‌ காசுக்கு சமனானவற்றின்‌ தேறிய அதிகரிப்பு 340 
01.04.2018 இல்‌ காசும்‌ காசுக்குச்‌ சமனானவையும்‌ 120 
31.03.2019 இல்‌ காசும்‌ காசுக்குச்‌ சமனானவையும்‌ (01) 460 

(20 புள்ளிகள்‌) 


செய்கை : 


ஆதனம்‌ பொறி மற்றும்‌ உபகரண க/கு (ரூ. 000) செயற்பாட்டு செலவு க/கு (ரூ.000) 
காசு 410 | பெறுமானத்‌ தேய்வு 35(01) பெறுமானத்‌ 35 இலாப 
தேய்வு நட்ட க/கு 


காரியாலய உபகரண 170(01) காசு 45 


விற்பனை 





கொண்டுசெல்‌ மீதி 205(01) சென்மதி 15 
அதிகரிப்பு செயற்பாட்டுச்‌ 
செலவு 













































































33 - கணக்கீடு (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) | க.பொ.த (உயர்‌ தர)ப்‌ பரீட்சை - 2019 | இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. (412 


Download Past Papers at : www.freebooks.|k 


அந்தரங்கமானது 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 


செய்கை: 
வியாபார வருமதிகள்‌ ௧/கு (ரூ. 000) வியாபார கொடுக்குமதிகள்‌ க/கு (ரூ. 000) 

மீ.வ 180 | அனுமதித்த காசு 580 140 

கழிவு 

1200 | காசு மீ.செ. 110 

மீ.செ. 690 








550 
690 














விற்பனை 





























1380 


























இரண்டூ உருப்படிகளுக்கு இரண்டூ உருப்படிகளுக்கு 
01 புள்ளி வீதம்‌ மொத்தம்‌ 01 புள்ளி வீதம்‌ மொத்தம்‌ 
02 புள்ளிகள்‌ 02 புள்ளிகள்‌ 























(௮) = (இ) மொத்தம்‌ 
வீனா இல.| “1 [று a 
06 10 | 09 (01 20 























33 - கணக்கீடு (புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌) | க.பொ.த (உயர்‌ spo பரீட்சை - 2019 | இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


Download Past Papers at : www.freebooks.|k 


Dear students! 

VVe have Past Papers and 
Answers (Marking 
Schemes), Model Papers 
and Note books for 
English, Tamil and Sinhala 


Medium). 


Please visit : 
www.freebooks.|k 


or click on this page to vist our site! 





